


ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபை 





காலை 9:30 மணி முதல்‌ 
மாலை 6:00 மணி வரை ஆலயம்‌ தீறந்திருக்கும்‌. 


1180 Bellamy Raod, 
Scarborough, ON 
M1H 1H2 
Tel: 416.438.5200 








இதழ்‌ 23 ஜுன்‌ 2012 








வானமும்‌ பூமியும்‌ 


ஒழிந்து போகும்‌... 
என்‌ வார்த்தைகளோ 


ஒழிந்து போவதில்லை! 


நாஸ்திகர்‌ மாநாடூ ஒன்று நடந்தது. தாங்கள்‌ 
எழுதிய “தேவன்‌ இல்லை என்று மறுக்கும்‌” 
அநேக தத்துவ நூல்களை ஒவ்வொருவரும்‌ 
முன்னே சென்று மேசையின்‌ மேல்‌ வைத்‌- 
தார்கள்‌. இதை ஒரு தேவ பக்தன்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்து விட்டூ, எல்லாப்‌ புத்தகங்களுக்- 
கும்‌ மேலாக தன்‌ வேத புத்தகத்தை வைத்து 
வேத புத்தகமே தலை சிறந்த உன்னதமான 
நூல்‌ என்றார்‌. 


நாத்திகன்‌ ஒருவருக்கு இது பொறுக்கவில்லை. 
அவன்‌ அந்த வேத புத்தகத்தை எடுத்து எல்லா 
புத்தகங்களுக்கும்‌ அடியில்‌ வைத்தான்‌. அப்பொ- 
ழுது தேவ பக்தன்‌ கோபப்படாமல்‌ நான்‌ வேத 
புத்தகம்‌ தலையான புத்தகம்‌ என்று மேலே 
வைத்தேன்‌. ஆனால்‌ இந்த சகோதரனோ வேத 
புத்தகமே மற்ற எல்லா புத்தகங்களுக்கும்‌ அடிப்‌- 
படையானது ஆதாரமானது அஸ்திபாரமானது 
என்பதை விளங்க வைக்க எல்லாவற்றிற்கும்‌ 
அடியில்‌ வைத்திருக்கிறர்‌ என்றார்‌. 


வெட்கத்தால்‌ தலை குனிந்த நாஸ்திகன்‌ வேதத்‌- 
தை எடுத்து புத்தகங்களின்‌ நடுவே வைத்தான்‌. 
அப்பொழுது பக்தன்‌ சிரித்துக்‌ கொண்டே வேதம்‌ 
அச்சு ஆணி போன்றது. வேதத்தை மையமாகக்‌ 
கொண்டே உலகம்‌ முழுவதும்‌ இயங்குகிறது. 
சகல ஞானங்களுக்கும்‌ மையக்கருத்து வேதத்‌- 
திலேயே இருக்கிறது என்று சொன்னார்‌. 


தாவீது இவ்வாறு சொல்கின்றான்‌: உம்முடைய 
வசனத்தின்‌ பிரசித்தம்‌ வெளிச்சம்‌ தந்து 
பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்‌. 


கர்த்தாவே, உமது வசனம்‌ என்றென்றைக்கும்‌ 
வானங்களில நிலைத்திருக்கிறது. உம்முடைய 
வார்த்தைகள்‌ என்‌ நாவுக்கு எவ்வளவு இனிமை- 
யானவைகள்‌, என்‌ வாய்க்கு அவைகள்‌ தேனி- 
லும்‌ மதுரமாயிருக்கும்‌. உம்முடைய வசனம்‌ 
என்‌ கால்களுக்குத்‌ தீபமும்‌, என்‌ பாதைக்கு 
வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வேதத்‌- 
தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதான- 
முண்டு, அவர்களுக்கு இடறலில்லை. 





அல்லேலூயா! 
டல ஜ 









Frankfurt இல்‌ 
உங்கள்‌ ஆசீர்வாத ஆராதனை 
பிரதி ஞாயிறுதோறும்‌ பி.ப. 3:00 மணிக்கு 
பிராங்‌..பேோட்‌ அறுவடை சபை 
FRANKFURT HARVEST CHURCH 


Nibelungenallee-54, 
60318 Frankfurt, Germany 


Bro. Nathan - 069-95297116 
Bro. John - 01776543113 


. நதி க சுடு கராதாழாட் 


அக க தக்கது * 5 அத சக்த 









காலாண்டுப்‌ பத்திரிகை 


மேன்மையின்‌ ஆண்டூ-2012 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ பூமியிலுள்ள சகல 
ஜாதீகளிலும்‌ உன்னை மேன்மையாக வைப்பார்‌ 





இன்று நான்‌ உனக்கு விதிக்கிற உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம்‌ செய்ய நீ 
கவனமாயிருக்கும்படிக்கு, அவர்‌ சத்தத்திற்கு 
உண்மையாய்ச்‌ செவிகொடூப்பாயானால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும்‌ 
உன்னை மேன்மையாக வைப்பார்‌. 
உபா. 28 : 1 





இந்த வருடத்திலே சகல ஜாதிகளிலிலும்‌, உங்களை மேன்மை- 
யாக வைப்பேன்‌ என்று தேவன்‌ வாக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
பொருளாதாரங்களில்‌ 
மேன்மைப்படுத்துவார்‌. குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார்‌. வேலை 
செய்யும்‌ இடங்களில்‌ மேன்மைப்படுத்துவார்‌. நல்ல ஆரோக்கி- 
உங்கள்‌ 
பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார்‌. எப்படி அவர்‌ உங்களை 
மேன்மைப்படுத்த முடியும்‌ என்று நான்‌ தேவனிடத்தில்‌ ஜெபித்‌- 
தபோது, அவர்‌ உங்களை மேன்மைப்படுத்த நீங்கள்‌ செய்ய 
வேண்டிய ஐந்து காரியங்களைக்‌ குறித்து ஆண்டவர்‌ என்னோடு 
பேசினார்‌, அதையே உங்களுக்கும்‌ கற்றுக்கொடுக்கச்‌ சொன்‌- 
அதன்படி நீங்கள்‌ செய்யும்போது நிச்சயமாக தேவன்‌ 
உங்களையும்‌, உங்கள்‌ குடும்பங்களையும்‌ தேவன்‌ கொடுத்த 


வரும்நாட்களில்‌ தேவன்‌ உங்கள்‌ 


யத்தை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார்‌. 


னார்‌. 


வாக்குத்தத்தத்தின்படியே மேன்மைப்படுத்துவார்‌. 


* மையில்லையோ?” 








ஆதி. 4ம்‌ அதிகாரத்திலே ஒரு வசனத்திலே இவ்வாறு குறிப்பி- 
டப்பட்டிருக்கின்றது. “நன்மை செய்தால்‌ உனக்கு மேன- 
இந்த வார்த்தை ஆதாமின்‌ மகனான 
காயீனைப்‌ பார்த்து கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை. உங்களுடைய 
வாழ்க்கையிலே உங்கள்‌ ஆத்துமாவுக்கு நீங்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
நன்மை செய்யக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதாகும்‌. 
நீங்கள்‌ உங்களுடைய ஆத்துமாவுக்கும்‌, சரீரத்திற்கும்‌ நன்மை 
செய்யும்‌ பொழுது, அந்த நன்மைதான்‌ உங்களை மேன்மைப்‌- 
படுத்தும்‌. 


ஒரு மனிதன்‌ ஆண்டவர்‌ இயேசுவினிடத்திலே வந்து “ஆண்ட- 
வரே கற்பனைகளிலே எது பிரதான கற்பனை?” என்று 
கேட்டான்‌. அதற்கு இயேசு : தேவனாகிய கர்த்தரிடத்திலே பூர- 
ணமான பலத்தோடு விசுவாசித்து, அன்புகூரும்படி விளக்கம்‌ 
கொடுத்தார்‌. இதுவே பிரதானமான கற்பனை! என்றும்‌ அதே 
நேரத்தில்‌ “நீ உன்னிடத்தில்‌ அன்பு கூருகிறது போல, 
பிறனிடத்திலும்‌ அன்பு கூருவாயாக” என்றும்‌ கூறினார்‌. 


எல்லா மனிதனும்‌ தன்னிடத்தில்‌ முதலாவது அன்புகூருகிறான்‌. 
கொலை செய்கிறவனும்கூட தன்னை திருப்திப்படூத்துவதற்கா- 


கவே கொலை செய்கிறான்‌. குடி, போதை வஸ்துக்கு 


தொடர்ச்சி 3ம்‌ பக்கம்‌ 



































எமக்கு அன்பானவர்களே! 

ஆண்டவர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ இனிய நாமத்தில்‌ 
உங்கள்‌ யாவருக்கும்‌ கனடா, ரொறன்ரோ அறுவடை 
மிஷனறி சபையிலிருந்து வாழ்த்துதல்களை தெரிவித்‌- 
துக்‌ கொள்கிறோம்‌. 


நம்‌ ஆண்டவரும்‌ இரட்சகருமாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
கிருபையால்‌, நம்‌ தேசத்தை நம்‌ பட்டணத்தை கர்த்தர்‌ 
எல்லா அழிவுக்கும்‌ நாச மோசங்களுக்கும்‌ தப்புவித்து 
பாதுகாத்து வருகின்றார்‌. உலகத்தின்‌ பல பகுதிகள்‌ 
யுத்தங்களாலும்‌ பஞ்சங்களாலும்‌, வியாதிகளாலும்‌, 
இயற்கை அழிவுகளாலும்‌, பாதிக்கப்பட்டிருந்தாலும்‌, 
்‌ இவ்விதமான எந்த பாதிப்பும்‌ இல்லாமல்‌ நம்‌ தேவ 
| பிள்ளைகள்‌ வாழ்கிறதான பட்டணங்களை சேதப்படுத்‌- 
| தாதபடிக்கு கர்த்தர்‌ பாதுகாத்தார்‌. 





கடந்த வருடம்‌ முழுவதுமாக தேவனுடைய கரம்‌ எம்மோடே கூட இருந்தது. தமது 
ஊழியங்களை செய்யும்படியாக தேவன்‌ நமக்கு உதவி செய்தார்‌. ஊழியங்களுக்கு 
விரோதமாகவும்‌, ஊழியம்‌ செய்யும்‌ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌, 
| குடும்பங்களுக்கு விரோதமாகவும்‌, சத்துரு பல எதிர்ப்புக்களைக்‌ கொண்டு வந்தான்‌. 
| எம்மைத்‌ தாக்கி, சோர்வுபடுத்துவதற்கு முயன்றான்‌. எனினும்‌ அவை ஒன்றும்‌ எங்கள்‌ 
| ஊழியங்களையோ, விசுவாசக்‌ குடும்பங்களையோ, ஊழியர்களையோ 
சேதப்படூத்தாமல்‌, கர்த்தர்‌ கண்மணி போல பாதுகாத்தார்‌. 


| இலங்கை தேசம்‌ வரப்போகின்ற 28 ஆண்டுகளில்‌ பாவ, சாப, சூழ்நிலைகளால்‌ 
பாதிக்கப்படவும்‌, சோதோம்‌ கொமோராவைப்‌ பார்க்கிலும்‌ மோசமான தேசமாக மாற, 
சாத்தான்‌ வகை தேடூவான்‌. ஆனாலும்‌ தேவன்‌ தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட 
மக்கள்‌ நிமித்தமாக அச்சூழ்நிலைகள்‌ எல்லாவற்றிலும்‌ இருந்து இலங்கை தேசத்தை 
| விடுதலையாக்கி, வரவிருக்கும்‌ 28 ஆண்டுகளுக்குள்‌ இலங்கை தேசத்தை 
| ஆசீர்வதித்து, முழு உலகிற்கும்‌ இலங்கையை ஆசீர்வாதமாக்குவேன்‌ என்று வாக்கு 
கொடுத்துள்ளார்‌. இந்த தேவ திட்டம்‌ நிறைவேற கர்த்தர்‌ எம்மை உடனடியாகவே 
இலங்கைக்குச்‌ சென்று, வரப்போகின்ற இரண்டு வருட காலத்துக்குள்‌ இலங்கை தேச 
வாலிபர்களை சந்திக்கவும்‌, விசுவாசிகளை சந்திக்கவும்‌, தேச மக்களுக்கு 
| சத்தியத்தை சொல்லவும்‌ பொறுப்பைத்‌ தந்துள்ளார்‌. இதன்படியே கடந்த வருடம்‌ 
| செப்ரெம்பர்‌ மாதம்‌ முதல்கொண்டு 2014ம்‌ ஆண்டின்‌ முடிவுக்கு முன்‌ 25 
மாவட்டங்களுக்கும்‌ கடந்து செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம்‌. இதுவரை 8 
மாவட்டங்களை சந்தித்து விட்டோம்‌. இன்னும்‌ 17 மாவட்டங்கள்‌ சந்திக்கப்பட ஜெபம்‌ 
பண்ணி வருகின்றோம்‌. 





கடந்த வருடத்திலே கர்த்தருடைய கிருபையினால்‌ “எஸ்தர்‌ குழு” என்ற பெயரில்‌ 
பெண்களுக்கான ஊழியத்தை துரிதமாய்‌ ஸ்தாபிக்க கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. 
| அப்படியே பல தேச, இன மக்கள்‌ வந்து ஆராதிக்கும்‌ வகையில்‌ ஆங்கிலத்தில்‌ 
ஆராதனையை ஆரம்பிக்கவும்‌ தயை கூர்ந்தார்‌. அத்துடன்‌ இவ்வருடம்‌ மொன்றியல்‌ 
நகரத்தில்‌ சபை ஒன்றை ஸ்தாபிக்கவும்‌, மலேஷியாவில்‌ இன்னுமொரு சபையை 
| ஸ்தாபிக்கவும்‌ கர்த்தரின்‌ கரங்கள்‌ உதவிற்று. இவை எல்லாவற்றுக்குமாக கர்த்தரை 
மேன்மைப்படுத்துவோமாக. 


தொடர்ந்தும்‌ இவ்வருடம்‌ ரொறன்ரோவிலும்‌, மொன்றியலிலும்‌, பிராங்‌.'.பேர்ட்டிலும்‌, 
மலேஷியா, இலங்கை, இந்தியா தேசங்களில்‌ திட்டமிடப்படூுகின்ற ஊழியங்கள்‌ 
எல்லாம்‌ துரிதமாய்‌ செய்யப்பட தேவனுடைய கரம்‌ இருக்கும்படிக்காய்‌ ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. விசேடமாக பிராங்பேர்ட்டில்‌ நடக்கவிருக்கும்‌ விசேட ஆராதனை- 
களுக்காக ரொறன்ரோ தேசத்திலிருந்து கடந்து செல்லும்‌ வாலிபர்‌ குழுவினருக்காக 
ஜெபம்‌ பண்ணுங்கள்‌. நாங்களும்‌ உங்களுக்காகவும்‌, குடூம்பங்களுக்காகவும்‌ 
ஜெபிக்கிறோம்‌. 


அன்புடன்‌ கிறிஸ்துவின்‌ பணியில்‌ 


| பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ சகாயநாதன்‌. 





ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபையினால்‌ இலவசமாய்‌ வெளியிடப்படும்‌ காலாண்டுப்‌ பத்திரிகை. 





தொடர்புகளுக்கு 
Pastor Vincent Sahayanathan 416.438.5200 
1180 Bellamy Road 416.289.3662 
Scarborough, ON Fax: 416.289.2775 


MIH 1H2, Canada e-mail: info@thmc.net 





“Do not forget God. Think of Him often. Adore Him ceaselessly. 
Live and die with Him. That is the real business of Christians; in a 


World, it is our profession. If we do not know it, we must learn it.” | 











1 V4 Fg ளவ 


ஆங்கில ஆராதனை 


ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபைக்கு கர்த்தர்‌ தந்த தரிசனங்களில்‌ ஆங்கில 
ஆராதனையும்‌ ஒன்று., அனைவரின்‌ நீண்ட கால விருப்பமும்‌ கர்த்தர்‌ எமது சபைக்குத்‌ தந்த 
தரிசனத்தின்‌ ஓர்‌ வெளிப்பாடாக 2011, செப்ரெம்பர்‌ 11ம்‌ திகதி ஞாயிற்றக்கிழமை மகிழ்ச்‌- 
சியுடன்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 


இந்த ஆராதனையானது இத்தேசத்தில்‌ ஆங்கிலத்தை முதன்மையான மொழியாக கற்று 
வளரும்‌ நம்‌ எதிர்காலச்‌ சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்லாது, அனைத்து 
மொழி மக்களும்‌ வந்து தேவனை ஆராதிக்கும்‌ நோக்கத்துடனேயே ஆரம்பிக்கப்பட்டூள்ளது. 


ஆங்கில ஆராதனையானது பிரதி ஞாயிற்றுக்கிழமைதோறும்‌ துதி ஆராதனையுடன்‌ காலை 
9.00 மணிக்கு ஆரம்பித்து, தேவ செய்தி மற்றும்‌ ஜெபத்துடன்‌ 10.30 மணிவரை 
நடைபெறுகிறது. இந்த ஆராதனையானது முற்று முழுதுமாக ஆங்கிலத்திலேயே 
நடத்தப்படுகின்றது. எனவே நீங்களும்‌, உங்களுக்குத்‌ தெரிந்த பிற மொழி நண்பர்களையும்‌ 
அழைத்து வந்து, தேவ சமூகத்தில்‌ ஆசீர்வதிக்கப்படூங்கள்‌. 


Emergency Telephone Numbers 


(அவசர தொலைபேசி இலக்கங்கள்‌) 
These are more effective than 911 
(இவை அவசர தொலைபேசி இலக்கங்களை விட முக்கியமானதும்‌, வலிமையுள்ளதுமானவை 
































You are sad, Call John 14 
You have sinned, Call Psalm 51 





You are facing danger Call Psalm 91 

People have failed you Call Psalm 27 

It feels as though God is far from you, Call Psalm 139 

Your faith needs stimulation, Call Hebrews 11 

You are alone and scared, Call Psalm 23 

You are worried, phone Call 8:19-34 

You are hurt and critical, Call 1 Corinthians 13 
You wonder about Christianity, Call 2 Corinthians 5:15-18 
You feel like an outcast, Call Romans 8:31-39 
You are seeking peace, Call Matthew 11:25-30 
It feels as if the world is bigger than God, Call Psalm 90 

You need Christ like insurance, Call Romans 8:1-30 
You are leaving home for a trip Call Psalm 121 

You are praying for yourself Call Psalm 87 

You require courage for a task Call Joshua 1 

Inflation's and investments are hogging your thoughts, Call Mark 10:17-31 
You are depressive, Call Psalm 27 

Your bank account is empty, Call Psalm 37 

You lose faith in mankind, Call 1 Corinthians 13 

It looks like people are unfriendly, Call John 15 

You are losing hope, Call Psalm 126 

You feel the world is small compared to you, Call Psalm 19 

You want to carry fruit, Call John 15 

Paul's secret for happiness, Call Colossians 3:12-17 
With big opportunity/ discovery, Call Isaiah 55 

To get along with other people, Call Romans 12 







ALTERNATE NUMBERS 








For dealing with fear, Call Psalm 47 
For security, Call Psalm 121:3 
For assurance, Call Mark 8:35 


For reassurance, Call Psalm 145:18 
























மேன்மையின்‌ ஆண்டு... 


அடிமையானவனும்கூட தன்னை திருப்திப்‌- 
படுத்துவதற்காகவே இவைகளைச்‌ செய்கி- 
றான்‌. இப்படிச்‌ செய்கிற மனிதனைப்‌ பார்த்‌- 
துதான்‌ கர்த்தர்‌ சொல்கிறார்‌ : “உன்னுடைய 
ஆத்துமாவுக்கு நீ நன்மை செய்ய வேண்‌- 
டூம்‌. நீ நன்மை செய்யும்போது, உனக்கு 
மேன்மை உண்டாகும்‌.” 


ஆகவேதான்‌ உங்கள்‌ வாழ்வை மேன்‌- 
மைப்படுத்த தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
என்ன என்பதை உங்கள்‌ வாழ்விலே 
அறிந்து, அதன்படி உங்கள்‌ வாழ்க்கையை 
செயல்படுத்துவீர்களானால்‌, நீங்கள்‌ ஆத்‌- 
துமாவுக்கு நன்மை செய்கிறீர்கள்‌. இதினி- 
மித்தமே தேவனுடைய மேன்மையை பெற்‌- 
றுக்கொள்ளுவீர்கள்‌. தேவன்‌ உங்களை 
பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும்‌ மேன்மை- 
யாக வைப்பார்‌. 


இந்த 
மேன்மையை 
அடைய நீங்கள்‌ 
உங்கள்‌ 
ஆத்துமாவுக்கு 
செய்ய வேண்டிய 
நன்மை என்ன? 


முதலாவது காரியம்‌ 

நீங்கள்‌ 
விசுவாசமுள்ளவர்களாக 
இருக்க வேண்டும்‌. 


ஆபிரகாம்‌ கிரியைகளினாலே 
நீதிமானாக்கப்பட்டானாகில்‌ 
மேன்மைபாராட்ட அவனுக்கு 
ஏதுவுண்டு, ஆகிலும்‌ 
தேவனுக்குமுன்பாக 
மேன்மைபாராட்ட ஏதுவில்லை. 
வேதவாக்கியம்‌ என்ன 
சொல்லுகிறது? ஆபிரகாம்‌ தேவனை 
விசுவாசித்தான்‌, அது அவனுக்கு 
நீதியாக எண்ணப்பட்டது என்று 
சொல்லுகிறது. 

ரோமர்‌ 4: 2-3 


அதாவது ஆபிரகாம்‌ தான்‌ செய்த கிரியை- 
களினாலே மேன்மை பாராட்டப்படவில்லை. 
ஆபிரகாம்‌ தேவனை  விசுவாசித்தான்‌. 
அதுதான்‌ அவனுக்கு மேன்மையாக எண்‌- 
ணப்பட்டது. ஆபிரகாமிடத்தில்‌ தேவனைக்‌ 
குறித்த விசுவாசம்‌ இருந்தது. அவன்‌ 
விசுவாசத்தில்‌ நடந்தான்‌. சூழ்நிலைகளை 
பார்க்கவில்லை. அதேபோல்‌ உங்களு- 
டைய வாழ்க்கை இந்த வருடத்திலே 
கர்த்தருக்கேற்ற விசுவாசத்திலே இருக்க 
வேண்டும்‌. இந்த வருடத்திலே கர்த்தர்‌ 
அதைக்‌ கற்றுக்கொடுக்கும்பொழுது அந்த 
விசுவாசத்திலே வளர்ந்து கர்த்தரை நீங்‌- 
கள்‌ மகிமைப்படூுத்த வேண்டும்‌ அப்பொ- 
முது அவர்‌ உங்களை மேன்மைப்படுத்‌- 
துவார்‌. 


இது எப்படிப்பட்ட 
விசுவாசம்‌? இந்த 
விசுவாசத்தில்‌ எப்படி 
செயல்பட வேணடும்‌? 

1 இராஜாக்கள்‌ 17:13-16 - இந்த வேதப்‌- 
பகுதியில்‌ சாரிபாத்‌ என்கின்ற ஊரில்‌ 


இருந்த ஒரு விதவையைக்‌ குறித்து கூறப்‌- 
படுகின்றது. 


இந்தச்‌ சம்பவத்தை கவனியுங்கள்‌ : சாரி- 
பாத்‌ விதவை வாழ்ந்த காலத்தில்‌ தேசத்‌- 
திலே கொடிய பஞ்சம்‌ உண்டாயிற்று. 
உணவு தட்டூப்பாடு மிகவும்‌ அதிகமாய்‌ 


ஆசீர்வாதம்‌ 





ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபை 


இருந்தது. எலியாவை இந்த விதவை 
வீட்டுக்கு கர்த்தர்‌ அனுப்பியபடி வந்தான்‌. 
அவளிடத்தில்‌ அந்த நேரத்தில்‌ ஒரு 
கொஞ்ச பிடி மா மாத்திரமே இருந்தது. 
அவள்‌ அந்த மாவில்‌ அப்பம்‌ சுட்டு தானும்‌ 
தன்‌ பிள்ளையும்‌ சாப்பிடுவதற்கு ஆயத்த- 
மாகிறாள்‌. அந்த நேரத்தில்‌ அவள்‌ 
வீட்டுக்கு கடந்து வந்த தீர்க்கதரிசியாகிய 
எலியா சாரிபாத்‌ விதவையைப்‌ பார்த்து 
சொல்கிறான்‌ “பயப்படாதே, நீ போய்‌ 
உன்‌ வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, 
ஆனாலும்‌ முதல்‌ அதிலே எனக்கு ஒரு 
சிறிய அடையைப்‌ பண்ணி என்னிடத்தில்‌ 
கொண்டுவா, பின்பு உனக்கும்‌ உன்‌ குமா- 
ரனுக்கும்‌ பண்ணலாம்‌. கர்த்தர்‌ தேசத்தின்‌- 
மேல்‌ மழையைக்‌ கட்டளையிடும்‌ நாள்‌- 
மட்டும்‌ பானையின்‌ மா செலவழிந்துபோவ- 
தும்‌ இல்லை, கலசத்தின்‌ எண்ணெய்‌ 
குறைந்துபோவதும்‌ இல்லை என்று இஸ்ர- 
வேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகி- 
றார்‌” என்றான்‌. 


தோம்‌. கட்டிடம்‌ வாங்குவதற்காக முயற்சி 
செய்து, 1999ம்‌ ஆண்டு முதல்‌ நிதி 
சேகரிக்க தொடங்கினோம்‌. மொத்தமாக 
2003ம்‌ ஆண்டு வரை சேகரிக்கப்பட்ட நிதி- 
யின்‌ தொகை 19,000 டொலர்கள்‌ 
மாத்திரமே! இந்நாட்களிலே புற தேசத்தில்‌ 
இருக்கின்ற ஒரு திருச்சபை, கட்டிடத்தை 
கட்டுவதற்காக நிதி கேட்டு எழுதியிருந்‌- 
தார்கள்‌. அதை நாங்கள்‌ கண்ட பட்சத்தில்‌ 
அவர்களுக்கு கொடுத்து உதவும்படிக்கு 
கர்த்தர்‌ ஏவினார்‌. நாங்கள்‌ சேகரித்து 
வைத்திருந்ததில்‌ கொஞ்சத்தை அவர்க- 
ளுக்கு அனுப்பி வைத்திருந்தோம்‌. அது 
எங்கள்‌ மனதுக்கு மிகவும்‌ சமாதானமாக 
இருந்தது. இது 2003ம்‌ ஆண்டு நடந்த 
சம்பவம்‌. இச்சம்பவங்களுக்கு பின்னர்‌ அதே 
ஆண்டில்‌ கனடாவிலிருக்கின்ற இன்னொரு 
திருச்சபையார்‌ நாங்கள்‌ கட்டிடம்‌ வாங்‌- 
குவது குறித்து அறிந்து, இரண்டூ லட்சம்‌ 


அவன்‌ வார்த்தையை அறிந்து 
அதில்‌ உறுதியான 
நம்பிக்கையுடன்‌ 
இருந்ததினால்‌, எனக்கு 
நிலையான வீட்டைக்‌ 
கட்டுவேன்‌ என்று 
சொல்லியிருக்கிறீரே என்று 
உரிமை பாராட்டுகிறான்‌. 


அவள்‌ போய்‌, எலியாவின்‌ சொற்படியே 
செய்தாள்‌. அதினிமித்தம்‌ அவளும்‌, அவள்‌ 
பிள்ளைகளும்‌, வீட்டாரும்‌ பஞ்சம்‌ முடியும்‌- 
வரைக்கும்‌ திருப்தியாய்‌ சாப்பிட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசியாகிய எலியாவைக்‌- 
கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, 
பானையிலே மா செலவழிந்து போகவும்‌ 
இல்லை, கலசத்தின்‌ எண்ணெய்‌ குறைந்து- 
போகவும்‌ இல்லை. இந்த. விதவை தேவ 
மனிதனுடைய வார்த்தையை விசுவாசித்து 
செயற்பட்டதன்‌ நிமித்தம்‌, ஆசீர்வதிக்கப்‌- 
பட்டாள்‌. 


விசுவாசிகளின்‌ தகப்பனாகிய ஆபிரகாமைக்‌ 
குறித்து பார்க்கும்பொழுது “விசுவாசத்‌- 
தினால்‌ மேன்மை வரும்‌” என்று ஆபிரகாம்‌ 
பூரணமாய்‌ நம்பினான்‌. அதன்படி எல்லா- 
வற்றிலும்‌ தேவனுக்கு பிரியம்‌ உண்டா- 
கத்தக்க விசுவாசத்தில்‌. நடந்து கொண்‌்- 
டான்‌. அதைக்‌ கண்ட தேவன்‌ ஆபிரகாமை 
நீதிமான்‌ என்று அழைத்து, ஆசீர்வதித்து 
மேன்மையை அவனுக்கு கொடுத்தார்‌. 
ஆபிரகாமுக்கு இருந்த வேலைக்காரனா- 
கிய எலியேசர்‌ சொல்கிறான்‌ “எனது 
எஜமானுடைய தேவன்‌ என்‌ எஜமானை 
சகலதிலும்‌ ஆசீர்வதித்து மேன்‌- 
மைப்படூத்தி வைத்திருக்கின்றார்‌.” 
என்று சாட்சி சொன்னான்‌. எனவே ஆபி- 
ரகாம்‌ விசுவாசித்தது போல நீங்களும்‌ 
விசுவாசித்தால்‌ உங்கள்‌ விசுவாசம்‌ உங்‌- 
களை மேன்மைப்படுத்தும்‌. 


2003ம்‌ ஆண்டிலே எங்களுக்கு சொந்தமான 
கட்டிடம்‌ இருக்கவில்லை. இன்னொரு சபை 
கட்டிடத்திலே கர்த்தரை ஆராதித்து வந்‌- 


டொலர்களை நன்கொடையாக எமக்குத்‌ 
தந்தார்கள்‌. இதைக்‌ கண்ட சபையார்‌, 
அதைப்‌ பார்க்கிலும்‌ இரண்டு மடங்காக 
தங்கள்‌ நிதியைக்‌ கொடுத்தார்கள்‌. அதைக்‌ 
கொண்டு உடனடியாகவே கர்த்தருக்காக 
நாங்கள்‌ ஒரு கட்டிடத்தைப்‌ பெற்றுக்‌- 
கொண்டோம்‌. 


1985ம்‌ ஆண்டில்‌ நான்‌ ஐரோப்பாவில்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்தபோது, அரசாங்‌- 
கமானது நாளாந்தர உணவையும்‌, 
மாதாந்த கைச்செலவுக்காக 701914 ஐயும்‌, 
கொடூத்து உதவினார்கள்‌. அது எனக்கு 
எவ்வளவும்‌ போதாத பணம்‌. அந்நாட்க- 
ளிலே கர்த்தருக்கு தசமபாகம்‌ காணிக்கை 
கொடுக்க வேண்டும்‌ என்பது குறித்து 
முதன்‌ முதலாக கற்றுக்கொண்டேன்‌. எனக்கு 
கிடைத்த 70 DM ஐயும்‌ எவ்வளவேனும்‌ 
என்‌ வாழ்க்கைக்கு போதாததாகவும்‌ 
மிகவும்‌ குறைந்த தொகையாக இருந்தும்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்படி தசமபாகம்‌ 
காணிக்கை கொடுக்க வேண்டும்‌ என்று 
அறிந்தவுடனேயே, அதற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்‌- 
தேன்‌. அது என்‌ உள்ளத்துக்கு மிகவும்‌ 
சந்தோஷமாக இருந்தது. கொடுத்த அந்த 
மாதமே 700191 சம்பளம்‌ பெறச்செய்து 
என்‌ விசுவாசத்தை மேன்மைப்படுத்தினார்‌. 


இதுதான்‌ . விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
மேன்மை. நீங்கள்‌ தேவனுடைய ஆலோச- 
னையின்படி உங்கள்‌ ஆத்துமாவுக்கு நன்மை 


செய்யும்போது நிச்சயம்‌ மேன்மைவரும்‌. 
இதுதான்‌ ஆபிரகாமுக்கும்‌ உண்டான 
மேன்மை. 


காலாண்டுப்‌ பத்திரிகை 


இரண்டாவது காரியம்‌ : 


கர்த்தருடைய 
வார்த்தையிலே நாம்‌ 


நிறைந்திருக்க 
வேண்டும்‌. 


இந்த வருடத்திலே தேவனுடைய வார்த்‌- 
தையிலே ஒவ்வொருவரும்‌ நம்பிக்கை 
வைக்க வேண்டும்‌. வார்த்தையை கற்றுக்‌- 
கொள்ள வேண்டும்‌. வார்த்தையை அறிந்து 
அதில்‌ வளர வேண்டும்‌. தேவனுடைய வார்த்‌- 
தையை கற்றுக்கொள்வதிலும்‌ அதிலே 
நம்பிக்கை வைப்பதிலும்‌ அதிலே வளருகி- 
றதிலும்‌, தாவீதி ஓர்‌ முன்மாதிரியான தேவ 
மனிதன்‌. 


“தேவனே, இது... இன்னும்‌ உம்முடைய 
பார்வைக்குக்‌ கொஞ்சக்காரியமாயிருக்‌- 
கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற 
நீர்‌. உமது அடியானுடைய  வீட்டைக்‌- 
குறித்து வெகுதூரமாயிருக்கும்‌ காலத்துச்‌ 
செய்தியையும்‌ சொல்லி, என்னை மகா 
மேன்மையான சந்ததியின்‌ மனுஷனாகப்‌ 
பார்த்தீர்‌.” (1 நாளா. 17: 17) 


தாவீதின்‌ இருதயத்தை கவனியுங்கள்‌. 
தேவன்‌ தாவீதைக்‌ குறித்து சாட்சி கொடுக்‌- 
கையில்‌: “தன்னுடைய இருதயத்துக்கு 
ஒத்த தாசன்‌” என்கிறார்‌. ஆடூகளை 
மேய்ப்பவனாக ஆடுகளுக்கு பின்னால்‌ 
சென்றவனை, கர்த்தர்‌ தெரிந்து, எல்லா 
பெரிய மனிதர்களுக்கும்‌ ஒத்த ஒரு பெய- 
ரையும்‌ புகழையும்‌ கொடுத்து ராஜாவாக்கி, 
மேன்மைப்படூத்தினார்‌. அதற்கு காரணம்‌ 
என்ன? தாவீது சொல்கிறான்‌ “தேவ- 
னான கர்த்தராயிருக்கிற நீர்‌ உமது அடி- 
யானுடைய வீட்டைக்குறித்து வெகுதூரமா- 
யிருக்கும்‌ காலத்துச்‌ செய்தியை சொல்‌- 
லியிருக்கிறீரே. என்னைக்‌ குறித்து நீண்ட 
காலத்திற்கு பின்னர்‌ நடக்கப்போகின்ற 
காரியத்தைக்‌ குறித்து உம்முடைய வார்த்‌- 
தைக்கூடாக கூறியிருக்கிறீரே”” என்றான்‌. 


தாவீது அவனுடைய கண்களுக்கு புலப்‌- 
படாத காலத்துக்கும்‌ ஆண்டவர்‌ செய்யக்‌- 
கூடியதான காரியங்களை, கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கூடாக படித்து அறிந்து 
கொண்டான்‌. தேவன்‌ தன்னை மேன்மைப்‌- 
படுத்த விருப்பம்‌ உள்ளவர்‌ என்றும்‌ அதற்‌்- 
கான வழிகளை எல்லாம்‌ அவரே எழுதி- 
யுள்ளார்‌ என்பதையும்‌ நன்றாக புரிந்து 
கொண்டான்‌. வார்த்தையில்‌ நம்பிக்கை 
வைத்தான்‌. தன்னுடைய வீட்டை கர்த்தரு- 
டைய வார்த்தையின்படி கட்ட ஓப்புக்‌- 
கொடுத்தான்‌. இதினிமித்தமே தேவன்‌ 
அவனை பெரியவனாக உயர்த்தி தாவீதை 
மேன்மைப்படுத்தினார்‌. 


1 நாளா. 17:23, 24ம்‌ வசனத்தின்படி மேலும்‌ 
தாவீது சொல்கிறதை கவனியுங்கள்‌: “இப்‌- 
போதும்‌ கர்த்தாவே, தேவரீர்‌ அடியானை- 
யும்‌ அவன்‌ வீட்டையும்‌ குறித்துச்‌ சொன்ன 
வார்த்தை என்றென்றைக்கும்‌ நிலைவரப்‌- 


பட்டிருப்பதாக, தேவரீர்‌ சொன்னபடியே 
செய்தருளும்‌. ஆம்‌, அது நிலைவரப்‌- 
பட்டிருக்கவும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குத்‌ 
தேவன்‌ என்றும்‌, உமது அடியானாகிய 
தாவீதின்‌ வீடு உமக்கு முன்பாகத்‌ 
திடமானதென்றும்‌ சொல்லப்படூவதினால்‌, 
உமது நாமம்‌ என்றைக்கும்‌ மகிமைப்‌- 
படவும்கடவது” என்றான்‌. அதாவது 


அவன்‌ வார்த்தையை அறிந்து அதில்‌ 
உறுதியான நம்பிக்கையுடன்‌ இருந்‌- 
ததினால்‌, எனக்கு நிலையான வீட்‌- 
டைக்‌ கட்டுவேன்‌ என்று சொல்லி- 
யிருக்கிறீரே என்று உரிமை பாராட்‌- 
டூகிறான்‌. இதுதான்‌ தேவன்‌ தாவீதை 
மேன்மைப்படுத்த இன்னும்‌ முக்கியமாக 
இடம்‌ உண்டாக்கிற்று. அவருடைய வச- 
னத்தின்படியே செய்தால்‌, கட்டாயம்‌ 
தேவன்‌ அதை நிறைவேற்றுவார்‌ என்ற 
நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. 


பிரியமானவர்களே! தேவனுடைய பார்வை- 
யில்‌ நீங்களும்‌ விஷேசமானவர்கள்‌. தாவீ- 
துக்கும்‌ உங்களுக்கும்‌ இடையில்‌ தேவன்‌ 
வித்தியாசம்‌ வைக்கவேயில்லை. அதே 
வேதத்தையே தேவன்‌ உங்களுக்கும்‌ தந்‌- 
திருக்கிறார்‌. தாவீதை எப்படி உயர்த்து- 
வேன்‌ என்று வேதத்திலே எழுதி வைத்‌- 
தாரோ, அப்படியே உங்களுடைய மேன்‌- 
மையைப்‌. பற்றியும்‌ எழுதி வைத்துள்ளார்‌. 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌ 


ஜுன்‌ 2012 














மேன்மையின்‌ ஆண்டு... 


தாவீது அதை அறிந்தான்‌. அதன்படி 
| நடந்து கொண்டான்‌. தேவன்‌ அவனை 
உயர்த்த அது அவருக்கு ஏதுவாக 


இருந்தது. நீங்களும்‌ அப்படியே தேவன்‌ 
உங்களைப்‌ பற்றி எழுதிய வார்த்தைகளை 
அறிந்து உங்கள்‌ வாழ்வில்‌ அதன்படி 
செய்ய தொடங்குவீர்களானால்‌, அதுவே 
தேவன்‌ உங்களை மேன்மைப்படுத்த 
வழியாக அமைந்து விடுகிறது. நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ உயர்த்தப்பட முடியும்‌. 
“உயர்த்தப்படுவேன்‌” என்ற விசுவாசம்‌ 
அன்று தாவீதுக்குள்‌ இருந்தது. அதன்‌- 
படியே மேன்மையை அடைந்தான்‌. அந்த 


வார்த்தை உங்களுக்குள்ளும்‌ கிரியை 
செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புகிறார்‌. ஏனெனில்‌ உங்களையும்‌ 


தேவன்‌ மேன்மைப்படுத்த விரும்புகிறார்‌. 


நீங்களும்‌ வேதத்தை வீட்டிலே நன்றாக 
தியானிக்க வேண்டும்‌. சபையில்‌ நடக்கும்‌ 
வேதப்படிப்புகளில்‌ வந்து கலந்து கொள்ள 
வேண்டும்‌. சபை ஆராதனைகளில்‌ வந்து 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. ஏனெனில்‌ இந்த 
வருடம்‌ இந்த வாக்குத்தத்தத்தை தந்த 
தேவன்‌ அதை சபையில்‌ இருக்கும்‌ 
ஊழியர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்- 
கூடாக அதை நீங்கள்‌ அறிந்து கொள்‌- 
வதற்கும்‌ நீங்கள்‌ மேன்மைப்படூவதற்கும்‌ 
வழிகளை தேவன்‌ வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சத்தியத்திற்கு உண்‌- 
மையாய்ச்‌ செவிகொடுப்பாயானால்‌, 
இப்பொழுது நான்‌ சொல்லும்‌ ஆசீர்வாதங்‌- 
கள்‌ எல்லாம்‌ உங்கள்‌ வாழ்வில்‌ கடந்து 
வந்து உங்களையும்‌ மேன்மைப்படுத்தும்‌. 
தாவீதை மேன்மைப்படுத்தியவர்‌ நிச்சயம்‌ 
உங்களையும்‌ மேன்மைப்படுத்துவார்‌. 


மூன்றாவது காரியம்‌ 


தேவனுக்கு பரிசுத்தமாக 
இருக்க வேணடும்‌. 


எண்ணாகமம்‌ 25 : 11-13 


நான்‌ என்‌ எரிச்சலில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நிர்மூலமாக்காதபடிக்கு, ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரனான எலெயாசாரின்‌ 
மகன்‌ பினெகாஸ்‌, என்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ 
நடூவில்‌ பக்திவைராக்கியம்‌ காண்பித்ததி- 
னால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ உண்டான 
என்‌ உக்கிரத்தைத்‌ திருப்பினான்‌. ஆகை- 
யால்‌, இதோ, அவனுக்கு என்‌ சமாதானத்‌- 
தின்‌ உடன்படிக்கையைக்‌ கட்டளையி௫- 
கிறேன்‌. அவன்‌ தன்‌ தேவனுக்காக பக்தி- 
வைராக்கியம்‌ காண்பித்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காகப்‌ பாவறிவிர்த்தி செய்தபடியி- 
னால்‌, அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்பு 
அவன்‌ சந்ததிக்கும்‌ நித்திய ஆசாரிய பட்‌- 
டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்‌- 
கும்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


பினேகாசுக்கு கர்த்தர்‌ ஒரு மேன்மையைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஏனெனில்‌ கர்த்தருக்கு 
முன்பாக அவன்‌ பரிசுத்தமாக இருந்தான்‌, 
பரிசுத்தத்தில்‌ வைராக்கியம்‌ உள்ளவனாக 
காணப்பட்டான்‌. மற்றவர்களுக்குள்‌ தேவ- 
னுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தான்‌. 


எமது பரிசுத்தம்‌ எமக்கு அருகில்‌ இருப்‌- 
பவர்களையும்‌ பரிசுத்தப்படூத்தவே செய்‌- 
யும்‌. நாம்‌ பரிசுத்தமாயிருக்கும்பொழுது 
கர்த்தருடைய பரிசுத்தம்‌ உங்கள்‌ அருகில்‌ 
இருக்கிறவர்களையும்‌ பிடித்துக்‌ கொள்ளும்‌. 
நம்முடைய பரிசுத்தத்தில்‌ நாம்‌ கவனமாயி- 
ருக்காவிட்டால்‌ என்னுடைய பரிசுத்த 
கவலையீனம்‌ அருகிலிருக்கிறவர்களையும்‌ 
பாதிக்கும்‌. எனவே பரிசுத்தமாக இருக்க 
வேண்டும்‌. அப்பொழுது கர்த்தர்‌ சொல்கி- 
றார்‌. “உன்னை மேன்மையாக வைப்பேன்‌” 


பரிசுத்தமாய்‌ வாழ கற்றுக்கொள்ள வேண்‌- 
டூம்‌. நாம்‌ பூரண பரிசுத்தத்தை அடைந்து 
விட்டோமா? நிச்சயமாக இல்லை. வேதம்‌ 
சொல்கிறது பரிசுத்தமாயிருக்கிறவன்‌ 
இன்னும்‌ பரிசுத்தம்‌ ஆகட்டூம்‌. இன்னும்‌ 
பரிசுத்தமாக முயற்சி செய்ய வேண்டும்‌. 


இயேசுவிடம்‌ அநேக வியாதியஸ்தர்கள்‌ 
கொண்டுவரப்பட்டார்கள்‌. அப்படியே இயே- 
சுவும்‌ வியாதியஸ்தர்களிடத்திலே தானும்‌ 
கடந்து சென்றார்‌. அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
இயேசு சுகமாக்கினார்‌. ஒவ்வொரு வியாதி- 
யஸ்தர்களையும்‌ சுகமாக்கிய ஆண்டவர்‌ 
இயேசு, உன்‌ பாவம்‌ உனக்கு மன்னிக்‌- 
கப்பட்டது என்றார்‌. அத்தோடு இனிமேல்‌ 
பாவம்‌ செய்யாதே என்றும்‌ ஆலோசனை 
கொடுத்தார்‌. வியாதிகளுக்கும்‌ வறுமைக- 
ளுக்கும்‌ மரணங்களுக்கும்‌, சாபங்களுக்- 
கும்‌ பயத்துக்கும்‌ திகிலுக்கும்‌, பாவம்‌ 
காரணமாக இருக்கிறது. 


சங்கீதம்‌ 103:5 இல்‌ இவ்வாறு சொல்லப்‌- 
பட்டிருக்கிறது. பாவங்கள்‌ மன்னிக்கப்படூ- 
வதாலும்‌, அக்கிரமங்கள்‌ வாழ்வில்‌ 
விலக்கப்படுவதாலும்‌, தேவன்‌ வியாதிகளை 
விலக்கி, ஆரோக்கியப்படுத்தி, நீடித்த 
வாழ்வை கொடுக்கிறார்‌. முடிவிலே உங்‌- 
களை முடிசூட்டூகிறார்‌. நீடித்த வாழ்வும்‌, 
முடிசூட்டுவதும்‌ தேவன்‌ தரும்‌ மேன்‌- 


பூமிக்கு வந்தார்‌. இரத்தம்‌ சிந்தினார்‌. பாவ 
மன்னிப்பை உண்டாக்கினார்‌. கலா. 3 : 13 
இல்‌ “இயேசு கிறிஸ்து நமக்கா௪ சாபமாகி, 
சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்‌- 


டூக்கொண்டார்‌'” என்றும்‌, “கர்த்தரோ நம்‌ 
எல்லாருடைய அக்கிரமத்தையும்‌ அவர்‌ 
மேல்‌ விழப்பண்ணினார்‌.” (ஏசா. 53: 6) 


என்றும்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 


இயேசு சிலுவையில்‌ சிந்திய இரத்தத்தில்‌ 
யாரெல்லாம்‌ நம்பிக்கை வைக்கிறார்‌- 
களோ! அவர்களுக்கு பாவ மன்னிப்பு 
உண்டாகிறது. பாவம்‌ மன்னிக்கப்படும்‌- 
போது, சுகவாழ்க்கைக்கான ஆசீர்வாதம்‌ 
வந்து விடுகிறது. இப்படியாக வாழ்ந்து 
தன்னையும்‌ தன்‌ மக்களையும்‌ பினேகாஸ்‌ 
பரிசுத்தத்திற்குள்‌ நடத்தினான்‌. அந்த 
பரிசுத்தத்தில்‌ வைராக்கியம்‌ பாராட்டினான்‌. 
இதை தேவன்‌ பார்த்து அவனை மேன்‌- 
மைப்படுத்தினார்‌. பரிசுத்தம்‌ இல்லாத 
பட்சத்தில்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்களை 
எமது வாழ்க்கையிலே அனுபவிக்க 


“பார்‌ எகிப்து தேசம்‌ 


முழுவதற்கும்‌ உன்னை 
அதிகாரியாக்கினேன்‌, 


பார்வோன்‌ தன்‌ கையில்‌ 
போட்டிருந்து முத்திரை 


மோதிரத்தை கழற்றி, அதை 
யோசேப்பின்‌ கையிலே போட்டு, 


மெல்லிய வஸ்திரங்களை 
உடுத்தி அவனுக்கு உடுத்தி, 

பொற்சரற்பணியை அவன்‌ 
கழுத்திலே தரித்து, தனது 
இரண்டாம்‌ இரதத்தின்மேல்‌ 
அவனை ஏற்றி, தெண்டனிட்டூ 


பணியுங்கள்‌” 


மையை குறிப்பிடுகிறது. மட்டுமில்லாமல்‌ 
இதுவே தேவன்‌ விரும்புகிற மேன்மையாக 
இருக்கிறது. நீங்கள்‌ நீடித்த வாழ்வை 
ஆரோக்கியத்தோடே வாழ்ந்து அனுபவிப்‌- 
பதையே தேவன்‌ விரும்புகிறார்‌. பரிசுத்த- 
மான வாழ்வு அக்கிரமங்களையும்‌ பாவங்‌- 
களையும்‌ எமது ஆத்துமாவை விட்டூ, 
விலக்கி விடுகிறது. அக்கிரமம்‌, பாவமும்‌ 
எங்கள்‌ வாழ்விலே மன்னிக்கப்படும்போது, 
சுகவாழ்வு இலகுவாக வந்து விடூகிறது. 


யாத்திராகமம்‌ 20 : 5 இல்‌ பிதாக்களுடைய 
அக்கிரமம்‌ பிள்ளைகளிடத்தில்‌ விசாரிக்கப்‌- 
படுகிறது என்று வேதம்‌ விளக்குகிறது. 


பெற்றோர்‌, குடூம்பத்தலைவர்கள்‌, பரிசுத்‌- 
தத்தில்‌ அசதியாக இருந்தால்‌, அது பிள்‌- 
ளைகளை பாதிக்கிறது. அவர்களுடைய 
சந்ததியும்‌ இதனால்‌ பாதிக்கப்படுகிறது. 
இதினிமித்தமே குடும்பங்கள்‌ பயங்கரமான 
மரணங்களையும்‌ சாபங்களையும்‌ வியாதி- 


களையும்‌ வறுமைகளையும்‌ குடும்பங்‌- 
களிலே வரவழைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ உள்ளவர்‌- 


களை விடூவிக்கத்தான்‌ ஆண்டவர்‌ இயேசு, 


ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபை 


முடியாது. அவரை தரிசிக்கவும்‌ முடியாது. 
எபி. 12 : 14 “பரிசுத்தமில்லாமல்‌ ஒருவரும்‌ 
கர்த்தரை தரிசிப்பதில்லை” என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. - எனவே தான்‌ 
நீங்களும்கூட பினெகாசைப்போல தேவ- 
னுடைய பரிசுத்தத்தில்‌ வாழ்வீர்களானால்‌, 
கர்த்தர்‌ உங்கள்‌ வாழ்வை மேன்மைய- 
டையச்‌ செய்வார்‌. ஏனெனில்‌ இயேசுகிறிஸ்‌- 
துவின்‌ இரத்தம்‌ நம்முடைய சகல பாவங்‌- 
களையும்‌ கழுவும்பொழுது, தேவனுடைய 
பரிசுத்தம்‌ எங்களுடைய வாழ்வில்‌ வந்து 
விடுகிறது. அந்த பரிசுத்த இரத்தமே சகல 
பாவ, சாப, வியாதி, மரண வல்லமைகளை 
எங்களுடைய வாழ்க்கையை விட்டூ வெளி- 
யேற்றுகிறது. அந்த பரிசுத்தத்தின்‌ நிமித்‌- 
தமே தேவன்‌ நம்முடைய வாழ்க்கையை 
மேன்மைப்படூத்துவார்‌. 


நான்காவது காரியம்‌ 
பரிசுத்த ஆவியில்‌ 
நிறைந்திருந்தல்‌ 
வேண்டும்‌. 


ஆண்டவர்‌ சொல்கின்றார்‌ : கர்த்தர்‌ நல்ல 
பொக்கிஷசாலையாகிய வானத்தைத்‌ திறந்து 
பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை- 


யி௫ூவார்‌. (உபா. 28 : 11, 12) ஒன்றை 
மறந்து விடக்கூடாது. அவர்‌ நமக்காக 
வானத்தை திறக்கிறேன்‌ என்று வாக்கு 
கொடுத்திருக்கின்றார்‌. அவர்‌ நமக்கு 





வானத்தை திறக்கும்பொழுது அவர்‌ தரு- 
கிற ஆசீர்வாதத்தை நாம்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. பரிசுத்த ஆவியானவரை குறித்து 
இப்படியாக சொல்கிறார்‌ பூமியானது 
மழையைப்‌ பெறும்பொழுது அதிலுள்ள 
பூண்டுகளும்‌, செடிகளும்‌ கனிகொடுக்கின்‌- 
றன. அதுபோல பரலோகத்திலிருந்து தேவன்‌ 
தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவரை, 
நாம்‌ பெறும்பொழுது எமது வாழ்வும்‌ ஒரு 
செழிப்பாகி ஒரு கனி நிறைந்த, ஒரு மேன்‌- 
மையான வாழ்க்கையாக மாற்றப்பட௫ூகின்‌- 
றது. 


குறிப்பாக யோசேப்பு என்கிறதாகிய ஒரு 
வாலிபன்‌, தன்‌ சொந்த சகோதரர்களாலே 
உதாசீனப்படுத்தப்படூுகிறான்‌. அவன்‌ வாழ்ந்த 
காலத்திலே அந்நியர்கள்‌, அடிமைகளை 
பணத்துக்கு வாங்குவார்கள்‌. இந்த 
யோசேப்பும்‌ தனது சகோதரர்களால்‌ அந்‌- 
நியருக்கு பணத்துக்காக விற்கப்பட்டான்‌. 
அந்நியர்கள்‌ அவனை தங்கள்‌ தேசத்துக்கு 
கொண்டு சென்றார்கள்‌. அவன்‌ அடிமை- 
யாக அவர்கள்‌ மத்தியில்‌ சேவை செய்து 
வந்தான்‌. 


இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ யோசேப்பு 
தேவன்‌ கொடுத்தருளுகிறதான பரிசுத்த 
ஆவியிலே நிறைந்த மனிதனாக இருந்‌- 
தான்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ கொடுத்த 
சந்தோஷத்திலும்‌, சமாதானத்திலும்‌ நிறைந்‌- 
தவனாக வாழ்ந்து வந்தான்‌, எப்பொழு- 
துமே எச்சூழ்நிலைகளிலும்‌ ஆவியிலே 
களிகூர்ந்தவனாக இருந்தான்‌. தன்‌ சகோ- 
தரர்களால்‌ அந்நியர்களிடத்திலே அடிமை- 
யாக விற்கப்பட்டதைக்கூட எண்ணி, 
துக்கப்படவில்லை. தேவனுடைய ஆவியா- 
னவர்‌ அவைகளை எண்ண முடியாதபடிக்கு 
அவனை _ மகிழ்ச்சியால்‌ நிறைத்து வைத்‌- 
திருந்தார்‌. அந்நாட்களிலே மறுமுறையும்‌ 
அவன்‌ செய்யாத ஒரு குற்றத்திற்காக, 
அவனை சிறைச்சாலையிலே அடைத்தார்‌- 
கள்‌. அங்கும்‌ அவன்‌ அதே ஆவியானவ- 
ருக்குள்‌ சந்தோஷமாக இருந்தான்‌. ஒரு 
நாள்‌ வந்தது. எகிப்து தேசத்தின்‌ ராஜா- 
வாகிய பார்வோன்‌ அவனை சிறைச்‌- 
சாலையிலிருந்து வெளியே கொண்டூவரு- 
கிறான்‌. வெளியே வரவழைக்கப்பட்டதாகிய 
யோசேப்பைப்‌ பார்த்து அந்த எகிப்து 
தேசத்து ராஜாவாகி பார்வோன்‌ சொல்‌- 
கிறதைப்‌ பாருங்கள்‌ : “தேவ ஆவியைப்‌ 
பெற்ற இந்த மனுஷனைப்‌ போல 
வேறொருவன்‌ உண்டோ என்று 
சொல்லி, யோசேப்பை நோக்கி சொல்‌- 
கிறான்‌ : “பார்‌ எகிப்து தேசம்‌ முழுவதற்‌- 
கும்‌ உன்னை அதிகாரியாக்கினேன்‌, பார்‌- 
வோன்‌ தன்‌ கையில்‌ போட்டிருந்து 
முத்திரை மோதிரத்தை கழற்றி, அதை 
யோசேப்பின்‌ கையிலே போட்டு, மெல்லிய 
வஸ்திரங்களை உடுத்தி அவனுக்கு 
உடுத்தி, பொற்சரற்பணியை அவன்‌ கழுத்‌- 
திலே தரித்து, தனது இரண்டாம்‌ 
இரதத்தின்மேல்‌ அவனை ஏற்றி, தெண்டனி- 
ட்டு பணியுங்கள்‌ என்று அவனுக்கு முன்‌- 
பாக அறிவித்து, எகிப்து தேசம்‌ முழு- 
வதற்கும்‌ அவனை அதிகாரியாக்கினார்‌. 
ஆதி. 41 : 38, 41-43) இது தேவனால்‌ 
வந்த மேன்மை. 


உங்களுடைய வாழ்விலும்‌ சோதனைகள்‌, 
கசப்புகள்‌, தோல்விகள்‌, வைராக்கியங்கள்‌, 
மற்றவர்களால்‌ கைவிடப்பட்டதாகிய அனுப- 
வங்கள்‌, ஏமாற்றப்பட்டதான அனுபவங்கள்‌, 
நிராகரிக்கப்பட்ட தான அனுபவங்கள்‌ காணப்‌- 
படலாம்‌. இதிலிருந்து நீங்கள்‌ வி௫- 
விக்கப்படூவது ஒரு கஷ்டமான காரியம்‌. 
இவைகள்‌ உங்கள்‌ சமாதானத்தைக்‌ 
கெடூப்பதற்கான ஒரு காரணம்‌. சந்தோ- 
ஷத்தை உங்களைவிட்டு விலக்கி வைப்‌- 
பதற்கும்‌ இது ஒரு காரணமாக  இருக்கின்‌- 
றது. அதோடூகூட நீங்கள்‌ தனிமையாக்‌- 
கப்படூவீர்கள்‌. நித்திரையில்லாமல்‌ தவிப்‌- 
பீர்கள்‌. மட்டுமல்லாமல்‌, இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகள்‌ மனோ நிலையை பாதித்து 
விடுகிறது. மன அழுத்த நிலைகளுக்குள்‌ 
கொண்டு போய்‌ விடுகிறது. சிலர்‌ 
தற்கொலை கூட செய்து விடுகிறார்கள்‌. 
சிலருடைய குடும்பங்கள்‌ பிரிந்து போய்‌ 
விடுகிறது. சிலர்‌ அவசரப்பட்டு செய்யக்‌- 
கூடாத காரியங்களைச்‌ செய்து சிறைச்‌- 
சாலை வரைக்கும்‌ சென்றுவிடுகிறார்கள்‌. 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌ 


காலாண்டுப்‌ பத்திரிகை 





vt 
> 





= 


இன்று விஞ்ஞானம்‌ நிறைந்த நவீன உல- 
கத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்தாலும்‌, 
அநேகருடைய வாய்களிலே “என்ன நடக்‌- 
குமோ? என்ன செய்வதென்றே தெரியவி- 
ல்லை.” போன்ற அநேக வார்த்தைகளை 
அநேகரிடமிருந்து கேள்விப்படுகிறோம்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ அவர்களிடத்திலே 
காணப்படுகின்ற நம்பிக்கை இன்மையே! 


வைத்தியர்கள்‌ கைவிட்டூ விட்டார்கள்‌, பிள்‌- 
ளைகளுடைய எதிர்காலம்‌, முறிந்து போன 
திருமணம்‌, பிரிந்திருக்கும்‌ குடும்பம்‌, 
பொருளாதார வீழ்ச்சி, தொழில்‌ இழப்பு 
போன்ற காரியங்கள்‌ மக்கள்‌ மத்தியிலே 
நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி பயத்தை 
தோற்றுவிக்கிறது. இதன்‌ விளைவாக அவர்‌- 
கள்‌ பயப்பட்ட காரியம்‌ அவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ வருகிறது. பயம்‌ தேவனி- 
டத்தில்‌ இருந்து வருவதல்ல. பயம்‌ வேத- 
னையுள்ளது. ஆகவேதான்‌ ஆண்டவர்‌ 
சொன்னார்‌ : “பயப்படாதே நான்‌ உனக்குத்‌ 





துணை நிற்கிறேன்‌” இதை நாம்‌ நம்புவோ- 
மனால்‌, நாம்‌ பயப்படும்‌ காரியங்களிலிருந்து 
பூரணமான விடுதலையைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. பயம்‌ - இருளின்‌ அதிகா- 
ரங்கள்‌ நமது வாழ்க்கையிலே கிரி- 
யை செய்வதற்கு ஒருவழியை ஏற்‌- 
படுத்தும்‌. அதே நேரம்‌ “விசுவாசம்‌ - 
தேவன்‌ எங்கள்‌ சார்பில்‌ செயற்பட 
வழியை ஏற்படுத்தும்‌”. யார்‌ நமது 
சார்பில்‌ செயல்பட வேண்டும்‌ என்பதை 





ஆகையால்‌ பேசினேன்‌” என்ற எழுதப்பட்டி- 
ருக்கிறபடி, விசுவாச வார்த்தைகள்‌ தேவனை 
நம்முடைய சார்பில்‌ செயல்பட வைக்கும்‌. 


ஆகவே பயத்துக்கு எதிரான நம்பிக்கை- 
யான வார்த்தைகளை வாயினாலே அறிக்‌- 
கையிட்டூ, சந்திக்கின்ற சூழ்நிலைகளை 
(வியாதி அல்லது ஏதாவது காரியத்தைக்‌ 
குறித்த பயம்‌) மேற்கொள்வோம்‌. தேவனு- 
டைய வார்த்தைகள்‌ உருவாக்கும்‌ வல்ல- 
மையுள்ளது. நீங்கள்‌ வாயினால்‌ அறிக்‌- 
கையிடும்பொழுது, அந்த வார்த்தைகள்‌ 
உங்களுக்குத்‌ தேவையான நன்மைகளை 
உருவாக்கும்‌. 


நான்‌ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறப- 
டியால்‌ சாத்தானுக்கு என்‌ மேல்‌ எவ்வித 
அதிகாரமும்‌ இல்லை. 


நான்‌ தீமையை நன்மையால்‌ வெல்லு- 
வேன்‌. 


உலகத்திலிருப்பவனைப்‌ பார்க்கிலும்‌ என்‌- 
னில்‌ இருப்பவர்‌ பெரியவராயிருக்கிறப- 
டியால்‌, எந்த சாத்தானையும்‌ மேற்கொள்‌- 
வேன்‌. 


தேவன்‌ நீர்‌ என்னுடன்‌ இருப்பதினால்‌ 
தீங்கைக்‌ குறித்துப்‌ பயப்பட மாட்டேன்‌. 

உம்முடைய வார்த்தையும்‌, ஆவியானவ- 
ரும்‌ என்‌ துணையாயிருப்பதால்‌, எந்த அடி- 





எச்சூழ்நிலையிலும்‌ நான்‌ சோர்ந்து போக 
மாட்டேன்‌. 


நான்‌ ஆசீர்வாதமாய்‌ இருப்பதற்கும்‌ உம்‌- 
முடைய நீதியில்‌ நடப்பதற்கும்‌ எதிராய்‌ 
எந்த ஆயுதமும்‌ எழுவதில்லை. 


நான்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்ட 
மரம்‌, எனவே நான்‌ செய்வதெல்லாம்‌ 
வாய்க்கும்‌. நீர்‌ என்மேல்‌ (என்‌ குடும்‌- 
பத்தின்‌ மேல்‌) கரிசனையுள்ள தேவனாய்‌ 
இருப்பதால்‌, உலகத்தின்‌ எல்லா இருளின்‌ 
கிரியைகளுக்கும்‌ நான்‌ விலக்கப்பட்டூள்‌- 
ளேன்‌. 


எனக்காக நீர்‌ தேவ துூதர்களைக்‌ கட்ட- 
ளையிட்டூ இருக்கிறபடியால்‌, ஒரு தீங்கும்‌, 
ஒரு வியாதியும்‌ என்னை அணுகாது, தேவ 
தூதர்கள்‌ என்னைச்‌ சூழ்ந்து, இருக்கிறப- 


டியால்‌, என்‌ வழிகளில்‌ எல்லாம்‌ ஜீவன்‌ 
உண்டு. அங்கே மரணம்‌ இல்லை. நான்‌ 
நீடித்த நாட்களாய்‌ இவ்வுலகத்தில்‌ 
நிலைத்திருப்பேன்‌. 


நான்‌ தேவனுடைய வார்த்தையின்படி செய்‌- 
வதினால்‌”” என்‌ வழிகளிலெல்லாம்‌ ஆசீர்‌- 
வதிக்கப்பட்டிருக்கிறேன்‌. 


பிசாசானவன்‌ எய்யும்‌ எந்த அக்கினி அஸ்‌- 
திரங்களையும்‌ எரித்துப்‌ போடூம்படியான 
தேவனுடைய வார்த்தை என்னும்‌ விசுவா- 


பயத்திற்கும்‌ கவலைக்கும்‌ எதிரான அறிக்கை 


அதனால்‌ பொல்லாங்கன்‌ கொண்டூ வரும்‌ 
சகல தந்திரங்களையும்‌ மேற்கொள்கிறேன்‌. 
இயேசுக்‌ கிறிஸ்து எனக்காகச்‌ சாபமானப- 


டியால்‌, என்னுடைய சரீரத்தில்‌ எந்தப்‌ 
பெலவீனமோ, தீய வியாதிகளோ வரு- 
வதில்லை. 


என்‌ சரீரத்தைத்‌ தொடூம்‌ எந்த வியாதிக்‌- 
கான பக்ரீரியாக்களோ, வைரஸ்களோ 
இயேசுவின்‌ நாமத்தில உடனடியாக அழிக- 
கப்படூவதாக. என்று கட்டளை கொடுக்கி- 
றேன்‌. 


தேவரீர்‌! நான்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்‌- 
கும்படி நீர்‌ என்னில்‌ உருவாக்கிய சகல 
நரம்பு மண்டலங்களும்‌, தசைகளும்‌, தசை- 
நார்களும்‌ உள்‌ உறுப்புகளும்‌ நேர்த்தி- 
யாய்‌ இயங்குவதாக! 


தேவனுடைய நியமத்திற்கு மாறாய்‌ செயற்‌- 
படம்‌ சகல சுரப்பிகளின்‌ செயற்பாடுகளும்‌ 
உடனடியாக நிறுத்தப்படக்‌ கட்டளை 
கொடுக்கிறேன்‌. 


ஆட்டூக்குட்டியானவரின்‌ இரத்தத்தினாலும்‌ 
சாட்சியின்‌ வசனத்தினாலும்‌ சகல வியாதி- 
களையும்‌ மேற்கொள்கிறேன்‌. 


“நான்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து, பிசாசை 
எதிர்த்து நிற்கின்றபடியால்‌” அவன்‌ என்‌- 
னை விட்டூ ஓடிப்போவான்‌” என்று இயேசு- 





பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரோடு 
உறவாடுகிற ஒரு வாழ்வை அனுபவிப்பீர்‌- 
களானால்‌, எச்சூழ்நிலைகளும்‌ உங்களை 
சேதப்படுத்தவே முடியாது. ஆவியானவரு- 
டைய சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ உங்க- 
ளுடைய வாழ்க்கையை இனிமையாக 
நிறைத்து வைத்தருளும்‌. 


யோசேப்பை இதே ஆவியானவர்‌ நடத்தின- 


படியால்‌. அவன்‌ சிறையிலே இருந்‌- 
தா மகிழ்ச்சியோ௫ வாழ்ந்து வந்‌- 
தான. அருகிலிருந்தவர்கள்‌ அவனுடைய 


வாழ்வின்‌ முன்மாதிரியை அவதானித்தார்‌- 
கள்‌. அதுவே அந்த தேசத்தின்‌ ராஜாவால்‌ 
யோசேப்பு மேன்மைப்படுத்தப்படூவதற்கு 
காரணமாக அமைந்தது. 


இற்றைக்கு சில ஆண்டூகளுக்கு முன்பாக 
17 வயதுள்ள ஒரு வாலிபன்‌, (டாக்டர்‌ 
போல்‌ யங்கிச்சோ என்று அழைக்கப்படும்‌ 


கொரிய தேசத்தில்‌ அபிஷேகிக்கப்பட்ட 
ஊழியன்‌) இவர்‌ கசநோயினால்‌ பாதிக்‌- 
கப்பட்டு மரணத்தருவாய்க்கு போனார்‌. 


மரணத்தோடே போராடினவர்‌. சாபகரமான 
வாழ்வை சிறு வயதிலேயே அடைந்தவர்‌. 
இவருடைய கையிலே பரிசுத்த வேதாகமம்‌ 
முதன்‌ முதலாக கொடுக்கப்பட்டது. அதை 
நன்றாய்‌ படிக்கத்‌ தொடங்கினார்‌. கிறிஸ்‌- 
துவின்‌ இரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்‌. 
பரிசுத்த ஆவியானவரை பரலோகத்தி- 
லிருந்து நிறைவாய்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
அந்நாட்களிலே பல தரப்பட்ட பிரச்சனை- 
களையெல்லாம்‌ அவர்‌ வாழ்விலே சந்‌- 
தித்தார்‌. அப்பிரச்சனைகள்‌ அவரை 
ஒன்றும்‌ சேதப்படுத்தவில்லை. அவர்‌ 
பெற்றுக்‌-கொண்ட பரிசுத்த ஆவியானவர்‌, 
அவரை சமாதானமாய்‌, சந்தோஷமாய்‌ 
நடத்தினார்‌. அவர்‌ பரிசுத்த 
ஆவியானவருடன்‌ நல்ல ஐக்கியம்‌ 
கொண்டார்‌. காலையில்‌ தன்‌ படுக்கையை 
விட்டு எழுந்தவுடனே “இன்று நீர்‌ தான்‌ 
எனக்கு தலைவர்‌, என்னை நடத்தும்‌” 
என்று சொல்லி விடுவார்‌. அதனுடைய பிர- 





திபலன்‌ என்ன? கொரியா தேசத்தை 
மட்டுமல்ல, இன்று அநேகர்‌ 
அறியத்தக்கதாக உலகத்திலேயே ஒரு 
மேன்மைபடுத்தப்பட்ட தலைவராய்‌ 





ஆசீர்வாதம்‌ 


ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபை 


பரிசுத்த ஆவியானவரை தங்கள்‌ வாழ்‌- 
விலே மூத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு 
வாழ்வோமாக இருந்தால்‌, அவருடைய 
சொற்படியே செய்வோம்‌. அவரையே பிரி- 
யப்படுத்துவோம்‌. அதனுடைய பிரதிபலன்‌, 
இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர்‌ 
மேன்‌ மைபடூத்தப்பட்டூள்ளதுபோல, 
அவருடன்‌ இணைந்து கொண்ட எம்முடைய 
வாழ்க்கையையும்‌ அவர்‌ மேன்மைபடுத்‌- 
துவார்‌. 


நீங்களும்‌ உங்கள்‌ வாழ்க்கையிலே 
ஆவியானவரால்‌ நிறைந்திருப்பீர்களானால்‌ 
உங்களுக்கும்‌ நிச்சயமாக மேன்மை 
உண்டாகும்‌. ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை 
அவரால்‌ வழிநடத்தப்படுகின்ற வாழ்வாய்‌ 
அமைந்து விடுகிறது. அதுதான்‌ உங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ மேன்மையை கொண்டு- 
வரும்‌. நிச்சயம்‌ தேவன்‌ உங்களை மேன்‌- 
மைபடுத்துவார்‌. 


5வது காரியம்‌ 
உங்களுடைய 
வாழ்விலே ஜெபம்‌ 
இருக்க வேண்டும்‌. 


கிபியோனிலே கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
இராத்திரியில்‌ சொப்பனத்திலே தரிசனமாகி, 
நீ விரும்புகிறதை என்னிடத்தில்‌ கேள்‌ 
என்று தேவன்‌ சொன்னார்‌. 1 இரா. 3:5 


சாலோமோன்‌ ஜெபம்‌ செய்யும்‌ ஓர்‌ மனி- 
தன்‌. ஜெபிக்கிறவனிடத்தில்‌ கர்த்தர்‌ வரு- 
வார்‌. இயேசு சொன்னார்‌. “நீ உன்‌ 
அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில்‌ 
இருக்கின்ற பிதாவை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணு. அப்போது அவர்‌ உனக்கு 
வெளியரங்கமாய்‌ பதில்‌ கொடுப்பார்‌. 


1 இரா. 3:9 வசனத்தில்‌ ஆகையால்‌ உமது 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்கவும்‌, 
நன்மைதீமை இன்னதென்று வகையறுக்‌- 
கவும்‌, அடியேனுக்கு ஞானமுள்ள இருத- 
யத்தைத்‌ தந்தருளும்‌, ஏராளமாயிருக்கிற 


தேவன்‌ சாலோமொனிடத்தில்‌ “என்ன 
வேண்டும்‌” என்று கேட்டபோது, “ஆண்‌- 
டவரே! இந்த ஜனங்களை எல்லாம்‌ விசா- 
ரிப்பதற்கு யாராலே ஆகும்‌? ஆகையால்‌ 
எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க 
ஞானத்தையும்‌, இந்த ஜனங்களை விசா- 
ரிக்கும்‌ ஞானத்தையும்‌ எனக்குத்‌ தாரும்‌” 
என்று தேவனிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


1 இரா. 3:10 வது வசனத்தில்‌ : சாலொ- 
மோன்‌ இந்தக்‌ காரியத்தைக்‌ கேட்டது 
ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த 
விண்ணப்பமாயிருந்தது. 

எனவே உங்களது வாழ்க்கையிலே 


உகந்த விண்ணப்பம்‌ இருக்க வேண்டும்‌. 
அதாவது நன்றாக ஜெபிக்க வேண்டும்‌. 
ஜெபம்‌ இல்லாவிட்டால்‌ கர்த்தர்‌ வந்து 
உங்களிடத்தில்‌ கேட்க முடியாது. 
எவ்வளவு தான்‌ நீங்கள்‌ முயற்சித்தாலும்‌, 
ஒரு தாமதம்‌, ஒரு தடை காணப்பட்டுக்‌- 
கொண்டுதான்‌ இருக்கும்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 1 இரா. 3 : 11 இல்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை 
உனக்கு வேண்டிக்கொண்டபடியினால்‌, 
உன்‌ வார்த்தைகளின்படி செய்தேன்‌, 


ஞானமும்‌ உணர்வுமுள்ள இருதயத்தை 
உனக்குத்‌ தந்தேன்‌, இதிலே உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குமுன்‌ இருந்தது- 
மில்லை. உனக்குச்‌ சரியானவன்‌ 


உனக்குப்பின்‌ எழும்புவதுமில்லை. இதுவு- 
மன்றி, நீ கேளாத ஐசுவரியத்தையும்‌ மகி- 
மையையும்‌ உனக்குத்‌ தந்தேன்‌, உன்‌ 
நாட்களில்‌ இருக்கிற ராஜாக்களில்‌ ஒருவ- 
னும்‌ உனக்குச்‌ சரியானவன்‌ இருப்ப- 
தில்லை” என்று சொல்லி கர்த்தர்‌ சாலோ- 
மோனை ஆசீர்வதித்தார்‌. கர்த்தர்‌ சாலோ- 


மோன்‌ ராஜாவுக்கு ஞானம்‌, கனம்‌, 
வல்லமை, மேன்மை எல்லாவற்றையும்‌ 
கொடுத்தார்‌. 


உங்கள்‌ வாழ்விலும்‌ நீங்கள்‌ எப்பொழுதும்‌ 
தேவனையே நம்பி விண்ணப்பம்‌ பண்ணு- 
கிறவர்களாக உங்கள்‌ வாழ்வு இருக்கு- 
மானால்‌ சாலோமோனை சந்தித்த கர்த்தர்‌ 
உங்களையும்‌ சந்தித்து ஆசீர்வதிப்பார்‌. 


காலாண்டுப்‌ பத்திரிகை 


தீர்மானிக்கும்‌ பொறுப்பு நம்மிடத்திலேயே  மைத்தனத்திற்கும்‌, எவ்விதமான மரண சக்‌ கேடகத்தை எடுத்துக்‌ கொள்கிறேன்‌. வின்‌ நாமத்தில்‌ அறிக்கையிடுகிறேன்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. “விசுவாசித்தேன்‌ பயத்திற்கும்‌ நான்‌ பயப்படாதிருப்பேன்‌. பிதாவே! 
மேன்மையின்‌ ஆண்டு. 66 

இப்படியான உங்கள்‌ வாழ்க்கையில்‌ தேவன்‌ மாற்றப்பட்டார்‌. இந்த உமது ஜனங்களை நியாயம்‌ விசாரி- அவருடைய ஆசீர்வாதம்‌ ஐஸ்வரியத்‌- 
பரலோகத்தில்‌ இருந்து தந்தருளுகிற க்க யாராலே ஆகும்‌ என்றான்‌. தையும்‌ கனத்தையும்‌ மேன்மையையும்‌ 


உங்களுக்குத்‌ தரும்‌. அதோடே வேதனை 
கூட்டப்பட்டிருக்காது. தேவன்‌ தராத ஆசீர்‌- 
வாதங்கள்‌ இந்த உலகத்தில்‌ அநேகம்‌ 
உண்டு. அவைகளோடே வேதனைகளும்‌ 
சேர்ந்து இருக்கும்‌. சாலோமோன்‌ பெற்ற 
ஆசீர்வாதம்‌ வேதனையற்ற ஆசீர்வாதம்‌. 
அதில்தான்‌ கர்த்தருடைய மேன்மை உண்டு. 
நீங்கள்‌ தேவனுடைய சமூகத்திலே காணப்‌- 
பட்டு, விண்ணப்பம்‌ பண்ணுகிறவர்களாக 
வாழ்வீர்களாக. அங்கே கர்த்தர்‌ உங்களை 
சந்திப்பார்‌. ஜெபங்களுக்கு பதில்கொடுப்‌- 
பார்‌. உங்களை கனப்படூத்தி, மேன்மைப்‌- 
படுத்துவார்‌. ஆமென்‌, 


எனவே இந்த ஐந்து காரியங்கள்‌ அதாவது 
ஆபிரகாமைப்‌ போன்ற விசுவாசம்‌ 
இருக்க வேண்டும்‌. தாவீதைப்‌ . போல 
வார்த்தையைக்‌ கைக்கொள்ள வேண்‌- 
டும்‌. பரிசுத்தத்திலே பினேகாசுக்கு 
இருந்த வைராக்கியம்‌ இருக்க வேண்டும்‌. 
யோசேப்பைப்‌ போல ஆவியானவரால்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌. சாலோமோனைப்‌ 
போல எப்பொழுதும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 
இந்த ஐந்து காரியங்களும்‌, உங்கள்‌ 
வாழ்க்கையிலே அனுதினமும்‌ நிறைந்தி- 
ருக்குமானால்‌, இந்த வருடத்திலே எல்லா 
மனுஷர்களிலும்‌ கர்த்தர்‌ உங்களை மேன்‌- 
மையாக வைப்பார்‌. 

ஆமென்‌. 





நன்மைசெய்யும்படி உனக்குத்‌ 
திராணியிருக்கும்போது, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்குச்‌ செய்யாமல்‌ 
இராதே. 

(நீதி. 3 : 27) 


உன்னிடத்தில்‌ பொருள்‌ இருக்கையில்‌ 
உன்‌ அயலானை நோக்கி: நீ 
போய்த்திரும்பவா, நாளைக்குத்‌ 
தருவேன்‌ என்று சொல்லாதே. 

(நீதி. 3 : 28) 











ஜுன்‌ 2012 























வவுனியாவில்‌ இருக்கும்‌ எனது தம்பியின்‌ 3 வயது மகள்‌ மீது 
அலுமாரி விழுந்தததன்‌ நிமித்தம்‌ பிள்ளையின்‌ மண்டையோடூ 
உடைந்த நிலையில்‌ அவசர சிகிச்சைப்‌ பிரிவில்‌ வவுனியாவில்‌ 
வைக்கப்பட்டிருந்தார்‌. மரணத்தோடு போராடிக்‌ கொண்டிருந்த 
குழந்தையும்‌, நம்பிக்கை இழந்த நிலையில்‌ பெற்றோரும்‌ 
இருந்தார்கள்‌. நாங்கள்‌ சபையைத்‌ தொடர்பு கொண்டு ஜெபித்ததன்‌ 
பின்பு சமீபத்திற்கு மாத்திரமல்லாமல்‌ தூரத்துக்கும்‌ 





தேவனாகியிருக்கிற பரம வைத்தியர்‌ இயேசு ஆச்சர்யமான சுகத்தைக்‌ 
கொடுத்து, பிள்ளை வழமைபோல அனைத்தையும்‌ செய்யக்கூடியதாக 
கர்த்தர்‌ பூரண ஆரோக்கியத்தைக்‌ கொடுத்தார்‌. கர்த்தருக்கே மகிமை 

- சிவானந்தன்‌ சர்வானந்தன்‌ 





2012ம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌, நான்‌ முழு நேரமாக வேலை செய்து 
கொண்டு இருந்த இடத்தில்‌ 3 நாட்களாக வேலை நேரத்தைக்‌ 
குறைத்து,- சம்பளமும்‌ குறைவாகி விட்டது. அதனால்‌ என்னுடைய 
அன்றாட செலவுகளை கவனிப்பதற்கு எனக்கு மிகவும்‌ கஷ்டமாகி 
விட்டது. யாரிடமும்‌ ஜனவரி மாதமே கடன்‌ கேட்பதா என்று விட்டூ 
பு ஒருவரிடமும்‌ அது குறித்து கதைக்காமல்‌ கர்த்தரே எனது 
தேவைகளை பார்த்துக்‌ கொள்ளட்டும்‌ என்று அவர்‌ சமூகத்தின்‌ என்‌ 
| தேவையை வைத்து விட்டேன்‌. அந்த சமயத்தில்‌ Tele Marketting 
| தொலைபேசி அழைப்பினூடாக அழைப்பது போல்‌ என்னை 

அழைத்து, நான்‌ RBC bank வைத்த போட்டி ஒன்றில்‌ ரொறன்ரோ 
பட்டியலில்‌ என பெயர்‌ தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும்‌, $1000.00 டொலர்களை 
வென்றுள்ளதாகவும்‌ கூறினார்கள்‌. அதன்பின்னர்‌ அது குறித்து எனக்கு ஒரு கடிதமும்‌ 
அனுப்பியிருந்தார்கள்‌. நான்‌ அதை பெரிதாக நம்பவில்லை. என்றாலும்‌ அதனை 
கையொப்பமிட்டு அனுப்பி விட்டேன்‌. ஆனால்‌ ஆச்சரியப்படத்தக்கதாக மறுநாள்‌ எனது 
வங்கிக்‌ கணக்கில்‌ 1000 டொலர்கள்‌ போடப்பட்டிருந்தது. எனது தேவையை அறிந்து ஏற்ற 
நேரத்தில்‌, ஏதோ ஒரு வகையில்‌ ஒத்தாசை அனுப்பிய கர்த்தருக்கு எனது நன்றிப்பலி- 
களை ஏறெடுக்கின்றேன்‌. 








- கீர்த்தனா அன்ரன்‌ ரவீந்திரா 


எனது கணவன்‌ பாரிசவாதம்‌ ஏற்பட்டு நடக்க முடியாமலும்‌, பேச 
முடியாமலும்‌ மிகவும்‌ ஆபத்தான நிலையில்‌ வைத்தியசாலையில்‌ 
அனுமதிக்கப்பட்டிருந்தார்‌. சபையார்‌ அனுதினமும்‌ எனது கணவனை 
ஜெபத்தில்‌ தாங்கி வந்தார்கள்‌. ஊழியர்கள்‌ அன்றாடம்‌ 
வைத்தியசாலையில்‌ வந்து எனது கணவனுக்காக. கர்த்தரிடம்‌ 
பாரத்தோ௫ ஜெபித்து வந்தார்கள்‌. ஜெபத்தைக்‌ கேட்ட தேவன்‌, 
| அவருக்கு பரிபூரண சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. 20 நாட்களாக 
ஒவ்வொரு நிமிடமும்‌ என்ன நடக்குமோ என்ற பயத்தோடூ இருந்து 
கொண்டிருந்த எனக்கு, நான்‌ உன்னை விட்டூ விலகுவதுமில்லை, 
உன்னைக்‌ கைவிடூவதும்‌ இல்லை என்று வாக்குக்கொடூத்த தேவன்‌, 
எனக்கு எல்லாவற்றையும்‌ தாங்கும்‌ பெலத்தையும்‌ சகாயத்தையும்‌, கிருபையையும்‌ 
கொடுத்தார்‌. மட்டுமல்லாமல்‌ கணவனுக்கு Stroke ஏற்பட்டபோது திடீரென 
விழுந்தபோதும்‌, எந்த ஒரு இடமும்‌ அடிபடாதபடி அற்புதமாகக்‌ காத்துக்‌ கொண்டார்‌. 
சாதாரணமாக 6 மாதம்‌ ஒரு வருடம்‌ என்று வேதனையடையாதபடிக்கு மிகவும்‌ விரைவிலே 
அவர்‌ பேசத்தக்கதாகவும்‌, நடக்கத்தக்கதாகவும்‌ சுகத்தைக்‌ கொடுத்த கர்த்தருக்கு 
கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன்‌. 

- ராஜேஸ்வரி சண்முகதாசன்‌ 





கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌. கடந்த மாதத்திலே 
இருமல்‌ சலி வருத்தத்தங்களால்‌ மிகவும்‌ வருத்தத்திற்கு 
உட்பட்டிருந்தேன்‌. கர்த்தர்தாமே என்னை குணமாக்கினார்‌. அது 
மாத்திரமல்லாமல்‌ இரண்டு தடவைகள்‌ வாகன விபத்துக்களை 
சந்திக்க வேண்டி வந்தது. இருந்தபோதும்‌ எனக்கு எந்த சேதமோ, 
வேதனையோ இல்லாமல்‌ கர்த்தர்‌ அற்புதமாக என்னைக்‌ காத்துக்‌ 
கொண்டார்‌. கர்த்தர்‌ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும்‌ கர்த்தரை 
நன்றியுள்ளத்தோடு துதித்து அவர்‌ நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன்‌. 
பத்மசிறி மைக்கல்‌ 

இரண்டு வாரங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பரீட்சை எழுத 
| வேண்டியிருந்தது. ஆனால்‌ எனக்கு அப்பரீட்சையைக்‌ குறித்து 
| என்னால்‌ செய்யமுடியுமோ என்ற சந்தேகம்‌ காணப்பட்டது. நான்‌ 
இதைக்‌ குறித்து கூறியபோது சபையில்‌ பாஸ்டரும்‌, எனது வீட்டாரும்‌ 
எனக்காக ஜெபித்தார்கள்‌. நான்‌ பரீட்சை எழுதப்போன நேரம்‌, நான்‌ 
அதை சரியாக செய்து முடிப்பேன்‌ என்ற நிச்சயமின்றி பதட்டத்துடன்‌ 
காணப்பட்டேன்‌. ஆனால்‌ எனது உள்மனதில்‌ கர்த்தர்‌ எனக்காக 





எதையோ ஒரு பெரிய காரியத்தை செய்யப்போகிறார்‌ என்பதை 
உணர்ந்தேன்‌. அப்போது எனக்கு வேதத்தில்‌ நீதி. 15 33 இல்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்ற “கர்த்தருக்கு பயப்படுதல்‌ ஞானத்தைப்‌ 


போதிக்கும்‌. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை” என்ற வார்த்தை ஞாபகத்தில்‌ வர 
கர்த்தரிடம்‌ என்நிலை குறித்து அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபித்தேன்‌. ஜெபத்தைக்‌ 
கேட்ட கர்த்தர்‌ ஆச்சரியமாக என்னை Pharmacist Technician இற்கான ஒரு மேற்படிப்பை 
தொடர்வதற்காக நடந்த அந்தப்‌ பரீட்சையிலே சித்தியடையச்‌ செய்தார்‌. 

- ஜெகு உமேஷ்‌ 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. நான்‌ கடந்த வருடம்‌ ஒரு நிறுவனத்தில்‌ 


வேலை செய்ய ஆரம்பித்திருந்தேன்‌. ஆனால்‌ அந்த இடத்தில்‌ நான்‌ 
மிகவும்‌ குறைந்த ஸ்தானத்திலிருந்த ஒரு வேலையையே செய்ய 


நியமிக்கப்பட்டிருந்தேன்‌. அந்த நிறுவனத்திலே நான்‌ வயதிலே 
குறைந்தவனாக இருந்தபடியால்‌, என்னிடம்‌ வயதில்‌ கூடிய 
அனைவரும்‌ ஒவ்வொரு வேலைகளை கட்டளையிட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. ஆனால்‌ தேவனுடைய கிருபையால்‌, இந்த 


வருடம்‌ அங்கிருக்கும்‌ உபதலைவருக்கு கீழே ஓர்‌ உயர்ந்த பதவிை 
யப்‌ பெற்றுக்கொள்ள முடிந்தது. 

அதுமட்டுமல்லாமல்‌ அந்த நிறுவனத்தின்‌ ஊடாக நான்‌ மேற்படிப்பை 
அதற்கான ஒரு விசேட ஊதியத்தையும்‌ தந்து உற்சாகப்படுத்தி 





தொடர்வதற்கும்‌, 
வருகிறார்கள்‌. இதைவிட எனக்கு ஒரு விமானியாக வரவேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ 
காணப்பட்டதினால்‌ அது சம்பந்தமான கல்வியைத்‌ தொடர்ந்து வந்தேன்‌. இந்த வருடத்தில்‌ 
நான்‌ விமானம்‌ ஓட்டும்‌ பயிற்சியைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌, விமானத்தை ஓட்டவும்‌ கூட 
கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. 


- ஜொய்சன்‌ புவனசிங்கம்‌ 





ன்ரோ அறுவடை மிஷனறி சபை 


| கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்‌. இந்த 2011ம்‌ 
| ஆண்டு எனக்கு ஒரு மிகவும்‌ ஆசீர்வாதமான வருடம்‌. எனது மகன்‌ 
| ஆஷாப்‌ இந்த வருடம்‌ கர்த்தரை முழுமனதுடன்‌ ஏற்றுக்கொண்டு 
ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்கின்றார்‌. அத்துடன்‌ நானும்‌ ஆவிக்குரிய 
வாழ்க்கையில்‌ வளர்ந்து, இன்னும்‌ கர்த்தரை நெருங்கிச்‌ சேர 
கிருபை செய்திருக்கிறார்‌. அதுமட்டுமல்லாமல்‌ இந்த வருடத்தில்‌ 
எனக்கு இருந்த பொருளாதார கஷ்டத்தினால்‌ Bஹkரயறரy க்கு 
செல்ல தீர்மானித்திருந்தேன்‌. ஆனால்‌ இது குறித்து எமது சபையின்‌ 
1 உதவிப்போதகர்‌ ராஜாவிடம்‌ கதைத்த போது, அவர்‌ அப்படிச்‌ 
செய்யாது பொருளாதாரத்தில்‌ முன்னேற்றம்‌ ஏற்படக்கூடிய விதத்தில்‌ 
வேதத்தின்படி அறிவுரைகளைக்‌ கூறி வழிகளைக்‌ காண்பித்தார்‌. அதன்படியே கீழ்ப்படிந்து 
செய்தபோது, 2011ம்‌ ஆண்டிலேயே மிகவும்‌ கூடிய கடனைக்‌ கொடுத்துத்‌ தீர்த்த 
வருடமாக இந்த வருடத்தை கர்த்தர்‌ மாற்றி ஆசீர்வதித்தார்‌. அதனூடாக Remortgage 
க்கு 10 வீதம்‌ கொடுத்து தீர்க்கவும்‌, எனது 14௦1128286 க்கு 10 வீதம்‌ செலுத்தவும்‌ கர்த்தர்‌ 
எனது வருமானத்தை ஆசீர்வதித்தார்‌. என்‌ தேவைகளைச்‌ சந்தித்து பொருளாதாரத்தில்‌ 
ஆசீர்வாதத்தை தந்த தேவனுக்கு பல கோடி நன்றிகளை செலுத்துகின்றேன்‌. 
- சகோ. ஜோசியா மயூரன்‌ 





சபையினால்‌ நடத்தப்பட்ட விடுதலைப்‌ 
பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக 
கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ ஏவுதலின்படி, $ 300.00 டொலர்களை கர்த்தருக்கு 
காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தினேன்‌. அதன்பின்னர்‌ 
கர்த்தர்‌ எனக்கு ஒரு காரை வாங்க கிருபை செய்தார்‌. 
மட்டுமல்லாமல்‌ வேலைத்தளத்தில்‌ எனது ஞானத்தினாலோ, 
பலத்தினாலோ நான்‌ பெற்றுக்கொள்ள முடியாத மனித தயவுகளை 
ஏற்படுத்தித்‌ தந்தார்‌. இப்படி என்வாழ்வில்‌ தேவன்‌ செய்து வரும்‌ 
ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும்‌ என்னைத்‌ தாழ்த்தி கர்த்தரை 
ஸ்தோத்தரிக்கின்றேன்‌. 


| கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. 
ஏ பெருவிழாவின்போது 





- மிறானி நிரஞ்சன்‌ 


2011ம்‌ ஆண்டு ஜுலை மாதம்‌ 29ம்‌ திகதி 3 முறை கடுமையான 
காய்ச்சல்‌ எனது கணவரை அவசர சிகிச்சைப்‌ பிரிவுக்கு கொண்டு 


சென்றார்கள்‌. ஏற்கனவே சுகவீனம்‌ காரணமாக பாதிக்கப்பட்ட 
நிலையிலேயே இருந்துவந்த எனது கணவர்‌ மீண்டும்‌ உயிருடன்‌ 
திரும்புவார்‌ என்ற நம்பிக்கையற்ற நிலையே காணப்பட்டது. 
இருந்தாலும்‌ அந்த நாட்களிலே சபையில்‌ நடைபெற்ற 


உபவாசக்கூட்டத்திலும்‌ ஞாயிறு ஆராதனையிலும்‌ போதகர்களிடம்‌ 
சொல்லியும்‌, ஜெபங்கள்‌ ஏறெடூக்கப்பட்டது. ஜெபத்தைக்‌ கேட்ட 
| தேவன்‌, எசேக்கியல்‌ ராஜாவுக்கு ஆயுசுநாட்களை கூட்டிக்கொடுத்தது 

போல பரிபூரண ஆரோக்கியத்தைக்‌ கட்டளையிட்டார்‌. அதற்காக என்‌ 
தேவனை நன்றியோடூ ஸ்தோத்தரிக்கின்றேன்‌. அதுமட்டுமல்லாமல்‌ 10 வயது நிரம்பிய 
எனது மகள்‌ ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கத்தக்க இருதயத்தைக்‌ 
கொடுத்திருக்கின்றார்‌. அதற்காகவும்‌ கர்த்தரை நான்‌ முழு இருதயத்தோடு துதித்கின்றேன்‌. 
- எல்சி செல்வச்சந்திரன்‌ 








ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்‌. வருடம்‌ நான்‌ பாரிஸ்‌ 
தேசத்திற்கு விடுமுறைக்காக சென்றிருந்தபோது, ஓர்‌ 
விபத்துக்குள்ளாகி எனது காலில்‌ முறிவு ஏற்பட்டிருந்தது. அந்த 
தேசத்தில்‌ நான்‌ வைத்தியசாலையில்‌ அனுமதிக்கப்பட்டிருந்தபடியால்‌ 
20,000 டொலர்களை நான்‌ அதற்காக செலுத்த வேண்டியிருந்தது. 
ஆனால்‌ தினமும்‌ விசுவாசித்து நம்பியிருக்கும்‌ என்‌ தேவன்‌, அந்தப்‌ 
பணத்தை ஒரு பகுதி அரசாங்கம்‌ செலுத்தத்தக்கதாகவும்‌, மிகுதித்‌ 
தொகையை நான்‌ கட்டாமலே எனது வைத்தியத்தை செய்து 
கொள்ளத்தக்கதாகவும்‌, தயவுகளை ஏற்படுத்திக்‌ கொடுத்தார்‌. 
மட்டுமில்லாமல்‌ மீண்டூுமாக நான்‌ நடக்கத்தக்கதாக எனக்கு பூரண 
ஆரோக்கியத்தையும்‌ கட்டளையிட்டார்‌. இப்படி இக்கட்டான ஓரு கால கட்டத்தில்‌ 
போதகர்கள்‌, ஊழியர்கள்‌, சபையார்‌ அனைவரும்‌ எங்களை ஜெபத்தில்‌ தாங்கியது 
மட்டுமல்லாமல்‌, ஓர்‌ குடும்பமாக பல உதவிகளைச்‌ செய்து ஒத்துழைத்தார்கள்‌. 
எல்லாவற்றுக்கும்‌ தயைகூர்ந்த கர்த்தருக்கும்‌ சபையாருக்கும்‌ எனது நன்றிகளைத்‌ தெரி- 
விக்கின்றேன்‌. 


கடந்த 





- சகோ. மேரி ஜேம்ஸ்‌ 


கர்த்தர்‌ நல்லவர்‌. பிரியமானவர்களே! கடந்த ஆண்டிலே தேவன்‌ 
எனது வாழ்விலே மிகவும்‌ பெரிதான ஓர்‌ அதிசயமான காரியத்தை 
தேவன்‌ செய்தார்‌. நான்‌ நீண்டகாலமாக எதிர்ப்பார்த்து வந்த 
விருப்பத்தை தேவன்‌ நான்‌ விரும்பியதற்கும்‌ மேலாக என்னை 
ஆசீர்வதித்தார்‌. கடந்த 17 வருடங்களாக நான்‌ ஒரு Car Dealership 
நிறுவனத்தில்‌ S௮lesறan ஆக பணியாற்றி வந்தேன்‌. 1997ம்‌ ஆண்டு 
சபையின்‌ பாஸ்டர்‌ எனது அலுவலகத்திற்கு வந்து ஆதி. 12 : 2 வது 
வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமாக தந்து ஆசீர்வதித்து, “நான்‌ 
உன்னைப்‌ பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்‌ 
பேரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌. நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌” என்று 
ஆசீர்வதித்துவிட்டூச்‌ சென்றார்‌. அதன்பின்னர்‌ நான்‌ புத்தகசாலையிலே அந்த 
வாக்குத்தத்தத்தை St॥ckூூ ஆக வாங்கி, எனது அலுவலகத்தில்‌ ஒட்டி வைத்து, 
அனுதினமும்‌ நான்‌ அதைப்‌ பார்த்து, அந்த ஆசீர்வாதத்தை விரும்பி அதற்காக ஜெபித்து 
வந்தேன்‌. ஆனால்‌ எனக்கு அந்த நாட்களில்‌ வியாபாரம்‌ தொடங்குவதற்கு எந்த 
எண்ணமும்‌ இருக்கவில்லை. நாட்கள்‌ கடந்தன. 15, 16 வருடங்களாக அந்த இடத்திலே 
ஆசீர்வாதத்துடன்‌ பணியாற்றி வந்தேன்‌. அந்த அதிகாரிகள்‌ என்னை நன்றாக கவனித்து 
வந்தார்கள்‌. 3 மாதத்திற்கு ஒரு புதிய வாகனம்‌ தருவார்கள்‌. வருடத்துக்கு $100,000 க்கு 
மேலாக ஊதியத்தை பெற்று வந்தேன்‌. ஆனாலும்கூட தேவனுடைய சித்தம்‌, அவர்‌ 
என்னை தனியாக கொண்டு சென்று ஆசீர்வதிக்க வேண்டும்‌ என்பதே. எங்கள்‌ சபைப்‌ 
போதகர்களுக்கூடாக அதை கர்த்தர்‌ ஞாபகப்படுத்தினார்‌. 2008ம்‌ ஆண்டு வாகன 
விற்பனை மிகவும்‌ பாதகமான சூழ்நிலையில்‌ காணப்பட்டது. நான்‌ பயந்துபோய்‌ 
இருந்தேன்‌. ஆனாலும்‌ அந்த நேரத்திலும்கூட கர்த்தர்‌ என்‌ பொருளாதாரங்களிலே எந்தக்‌ 
குறைவும்‌ வராது காத்து ஆசீர்வதித்தார்‌. அதன்பின்னர்‌ தனியாக வியாபாரத்தை 
ஆரம்பிப்பதற்காக 3 வருடங்களாக முயற்சி செய்து பல இடங்களைப்‌ பார்த்து வந்தேன்‌. 
என்றாலும்‌ கர்த்தர்‌ “இது நான்‌ தந்த இடமில்லை” என்று ஒவ்வொன்றாக 
தவிர்க்கப்பண்ணினார்‌. இறுதியில்‌ Key வீதியிலே, அநேகர்‌ காணக்கூடிய ஒரு நல்ல 
இடத்தில்‌ எனக்கு ஒரு இடத்தைக்‌ காண்பித்தார்‌. உடனே நான்‌ சபையின்‌ போதகர்களை, 
ஊழியர்களைக்‌ கூட்டிச்‌ சென்று காண்பித்து, ஜெபித்து இதுவே ஏற்ற இடம்‌ என்பதை 





காலாண்டுப்‌ பத்திரிகை 


க ௬௬௨ ௬௭௮ ௨ ௯.௮௮. கு முசினேழும்பம 


தத தத த தத த இ ட ட. 
































உறுதியாகக்‌ கண்டு அந்த இடத்தை வாங்கினேன்‌. என்றாலும்‌ அதற்கு அதிகமான பணம்‌ 
தேவைப்பட்டதினால்‌ இன்னொருவரை பங்காகச்‌ சேர்ந்து அந்த வியாபாரத்தை 
ஆரம்பிக்கத்‌ திட்டமிட்டேன்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ என்னைத்‌ தனியாக ஆரம்பிப்பதற்காகவே 
சித்தம்‌ கொண்டிருக்கின்றார்‌ என்பதை அறிந்து, வாங்குவதற்கு ஒப்பந்தம்‌ பண்ணியிருந்த 
வேளையிலே அதை நிறுத்தி, அந்நிறுவனத்தை வாங்காமல்‌ இருந்து விட்டேன்‌. மீண்டும்‌ 
அதுவே கர்த்தர்‌ என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய இடம்‌ என்பதை உறுதிப்படுத்தும்‌ 
வகையில்‌ ஒரு வருடத்தின்‌ பின்‌ அதே உரிமையாளர்கள்‌ என்னை தொலைபேசியில்‌ 
அழைத்து அந்த இடம்‌ இன்னும்‌ வாங்குவதற்காக காத்திருக்கின்றது என்பதை 
அறிவித்தார்கள்‌. அதன்பின்னர்‌ அதுதேவ சித்தம்‌ என்பதை அறிந்து, சபையின்‌ தேவ 
ஊழியர்களை அழைத்து ஜெபித்து அந்த இடத்தை வாங்கி விட்டேன்‌. ஆனால்‌ இம்முறை 
எந்த ஒரு பங்காளரும்‌ இல்லாமல்‌ தனியாகவே நான்‌ அதை வாங்கக்கூடடியதாகவும்‌, 
நான்‌ ஒரு 10 அல்லது 15 வாகனங்கள்‌ நிறுத்தக்கூடிய ஒரு இடத்தை தான்‌ எனது 
வியாபாரத்துக்கு தேடிக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 200 இற்கும்‌ மேற்பட்ட 
வாகனங்களை நிறுத்தக்கூடியதான ஓர்‌ நல்ல இடத்தைத்‌ தந்து, வாகன விற்பனை 
மாத்திரமன்றி, வாகனத்தை திறுத்திக்‌ கொடுக்க, Seic€ செய்து தரக்கூடிய Garage, 
Service Station  எல்லாவற்றோடூம்‌ கூடிய ஒரு இடத்தைத்‌ தந்து பரிபூரணமாக 
ஆசீர்வதித்தார்‌. அதுமாத்திரமல்ல “என்‌ பெயரை பெருமைப்படுத்துவேன்‌” என்று வாக்குக்‌ 
கொடுத்த தேவன்‌, 10, 15 வருடங்களுக்கு முன்னர்‌ என்னிடம்‌ வாகனங்களை வாங்கிய 
தமிழ்‌ மக்கள்‌, என்னை வாழ்த்தி, திரும்பவும்‌ எனது நிலையத்துக்கு வந்து வாகனங்களை 
வாங்கக்கூடியதாக கிருபை செய்திருக்கிறார்‌. தமிழ்‌ மக்கள்‌ மாத்திரமல்லாது, பல்லின 


மக்களும்‌ வந்து அந்த இடத்தில்‌ வாகனங்களை வாங்கக்கூடியதாக கர்த்தர்‌ என்னை 
ஆசீர்வதித்ததற்காய்‌ என்‌ ஆண்டவர்‌ இயேசுவை உயர்த்தி என்னைத்‌ தாழ்த்தி கர்த்தருக்கு 
மகிமையைச்‌ செலுத்துகிறேன்‌. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது : நன்மையான எந்த 
ஈவும்‌ பூரணமான எந்த வரமும்‌ ஜோதிகளுடைய பிதாவினிடத்தில்‌ இருந்த கடந்த 
வருகிறது என்ற வார்த்தையின்படியே பொறுமையோடு காத்திருந்த என்னை கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்தார்‌. 


- சகோ. காபி திருச்செல்வம்‌ 


கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. 2011ம்‌ ஆண்டு 
நவம்பர்‌ மாதம்‌ 29ம்‌ திகதி, நானும்‌ லதாவும்‌ திருமணம்‌ செய்து 25 
வருடங்களை நிறைவு செய்திருக்கிறோம்‌. உறவினர்‌, நண்பர்களாக 
கனடாவில்‌ வந்து அந்த மகிழ்ச்சியை விமரிசையாகக்‌ கொண்டாட 
கர்த்தர்‌ செய்த தயவுக்காகவும்‌, இந்நாள்‌ வரைக்கும்‌ அவருடைய 
கரம்‌ எம்மை வழிநடத்தி வருவதற்காகவும்‌ நன்றியோடு கர்த்தரை 
துதிக்கிறோம்‌. எங்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியுடன்‌ 
வாழும்‌ இரண்டு பிள்ளைச்‌ செல்வங்களை கர்த்தர்‌ தந்திருக்கிறார்‌. 
அவர்களில்‌ மூத்த மகன்‌ UKயில்‌ பல்கலைக்கழகத்தில்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 3 வருட படிப்பை முடித்து அதில்‌ 
சித்தியடைய செய்ததுடன்‌, அந்த தேசத்தில்‌ இருப்பதற்கு விசா நீடிப்பையும்‌ அனுமதித்து, 
நல்ல ஒரு தொழிலையும்‌ கொடுத்ததற்காய்‌ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்‌. கர்த்தர்‌ 
எப்பொழுதும்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌. அவருக்கே எமது துதி, கன, மகிமை 
அனைத்தையும்‌ செலுத்துகிறோம்‌. 





- யோசேப்‌ அன்ரனிப்பிள்ளை ரவீந்திரகுமார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌. இந்த ஆண்டிலே 
| கர்த்தர்‌ எனக்கு ஒரு துணையையும்‌ தந்து, என்னுடைய 
திருமணத்தையும்‌ ஆசீர்வதித்தார்‌. கிட்டத்தட்ட 600 இற்கும்‌ 
| மேற்பட்டவர்கள்‌ கலந்து கொள்ளும்‌ வகையில்‌ மிகவும்‌ சிறப்பாக 
இலங்கையிலே என்னுடைய திருமணத்தைச்‌ செய்ய கர்த்தர்‌ தயை 
கூர்ந்தார்‌. ஆசீர்வாதத்துடன்‌ என்னுடைய திருமணம்‌ நடந்து 
முடிந்ததற்காய்‌ என்‌ கர்த்தருக்கு நான்‌ நன்றிகளைச்‌ செலுத்துகிறேன்‌. 

- திருவேரகன்‌ ஞானசேகரன்‌ 


| கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌. கடந்த வருடம்‌ 
| இலங்கை தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்குள்‌ வந்து சேர கர்த்தர்‌ 
கிருபை செய்தார்‌. விமானத்தில்‌ ஏறினவுடனே கனடா வந்த விடலாம்‌ 
என்று நினைத்தேன்‌. ஆனால்‌ அப்படியில்லாமல்‌ பல நாடுகளையும்‌, 
காடுகளையும்‌ கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 
மரணப்பள்ளத்தாக்குகளில்‌ இருந்து அடியேனை கர்த்தர்‌ மீட்டு, எனது 
சிறையிருப்பை மாற்றி, இந்த திருச்சபையில்‌ கொண்டு வந்து கர்த்தர்‌ 
சேர்த்த கிருபைக்காக கர்த்தருக்கு எனது நன்றிப்பலிகளை 
ஏறெடுக்கின்றேன்‌. 





- சாம்‌ சண்முகநாதன்‌ 


| கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான்‌ நிற்பதும்‌ 
நிர்மூலமாகாது இருப்பதும்‌ தேவனின்‌ சுத்த கிருபை. என்னையும்‌ 
என்குடும்பத்தையும்‌ இந்த வருடம்‌ முழுவதும்‌ கண்மணிபோல 
பாதுகாத்து வந்ததற்காய்‌ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்‌. எனது 
இந்த வயது சென்ற நேரத்தில்‌ படியில்‌ இருந்து வழுக்கி 
விழுந்துவிட்டேன்‌. ஆனாலும்‌ என்‌ தேவன்‌ எனக்கு எந்த ஒரு 
சேதமும்‌ ஏற்படாதபடி என்னுடைய கால்களுக்கு எந்த ஒரு கேடூம்‌ 
| வந்து விடாதபடி, காத்துக்‌ கொண்டார்‌. அது மட்டூமல்லாமல்‌ 
| ஹொலண்ட்‌ தேசத்துக்கு சென்று வரவும்‌ கிருபை செய்தார்‌. என்னை 
தாங்கி, தப்புவித்து பெலன்‌ கொடூத்த அந்த கர்த்தருக்கு கோடான 
கோடி ஸ்தோத்திரங்கள்‌. 





- பவளம்‌ அம்மா 


ர்கள்‌ ள்‌ க உதவ 
விரும்பினால்‌ எமது வங்கி விபரம்‌ 


| 
| 
| 


2௮ ல பம ம! 


Bank : TD Canada Trust 
Toronto Harvest Missionary Church | 
A/C No. : 00330 5004114 | 
Toronto, McCowan — Canada | 


ஆசீர்வாதம்‌ ரொறன்ரோ . அறுவடை மிஷனறி சபை 





| 2011ம்‌ ஆண்டின்‌ கடைசி ஒரு மாத காலத்தில்‌ பிராங்பேர்ட்‌, 
மலேஷியா, இலங்கை தேசங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய 
ஊழியத்தை நிறைவேற்றி வர கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. விசேடமாக 
இந்த ஊழியப்‌ பிரயாணத்தின்போது கர்த்தருடைய கரம்‌ கூட இருந்து 
பெரிய காரியங்களைச்‌ செய்ததை என்னால்‌ உணரக்கூடியதாக 
இருந்தது. சென்ற இடங்களிலெல்லாம்‌ ஆவியானவர்‌ வல்லமையாக 
| கிரியை செய்ததை, அங்கு கேட்ட சாட்சிகளுக்கூடாகவும்‌, அற்புத 
| அடையாளங்களுக்கூடாகவும்‌ அறிந்து கொள்ள முடிந்தது. 





" ஜேர்மன்‌ தேசத்திலே நின்ற 5 நாட்களிலும்‌, என்னை மிகவும்‌ நன்றாக 
பராமரித்தார்கள்‌. ப்ராங்பேரட்‌ அறுவடை சபையினரோ௫ சேர்ந்து மகிழ்ச்சியோடு நின்று 
துதித்துப்‌ பாடவும்‌, அங்கிருக்கின்ற தாகமுள்ள, அந்த சிறுகூட்ட வாலிபர்களை 
உற்சாசப்படுத்தவும்‌, ஐக்கியம்‌ கொள்ளவும்‌ நான்‌ அங்கு நின்ற காலத்திலே ஒருவர்‌ 
ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடூக்கத்தக்கதாகவும்‌ கர்த்தர்‌ சிலாக்கியத்தை ஏற்படுத்திக்‌ 
கொடுத்தார்‌. 

மலேஷியா தேசத்திலே எனது சகோதரனின்‌ திருமணத்தை ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌ 
சிறப்பான முறையிலே நடத்தி வைக்க கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. தேவன்‌ என்னுடைய 
வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாக நான்‌ உறவினர்களுடன்‌ பகிர்ந்து 
கொள்ளவும்‌, எனது அன்பைப்‌ பகிர்ந்து கொள்ளவும்‌, குடூம்பக்காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நன்றாக கவனித்து விட்டு வரவும்‌ கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. 
அதுமாத்திரமல்லாமல்‌ சில இடங்களிலே இயேசுவின்‌ அன்பைப்‌ பகிர்ந்து கொள்வதற்கு 
ஏற்றவகையில்‌ நற்செய்திக்கூட்டங்கள்‌ நடத்துவதற்கு ஓழுங்குபடூுத்தியிருந்தார்கள்‌. நான்‌ 
மெதடிஸ்‌ குடூம்பத்திலிருந்து சென்றபடியால்‌ மெதடிஸ்த சபைகளுக்கும்‌ சென்று 
இயேசுவின்‌ அன்பைப்‌ பகிர்ந்து கொள்ள முடிந்தது. நாங்கள்‌ ரொறன்ரோவிலிருந்து 
இலங்கையில்‌ செய்யும்‌ ஊழியங்களை 1%/1)யில்‌ பார்த்த மெதடிஸ்ட்‌ திருச்சபையார்‌ 
இலங்கை தேசத்தில்‌ செய்யப்படும்‌ ஊழியங்கள்‌ எவ்வாறு செய்யப்படூகின்றது என்பதை 
ஆர்வத்துடன்‌ கேட்டு அவர்களும்‌ மலேஷியா தேசத்தில்‌ அதுபோன்ற ஒரு ஊழியப்பணிை 
யச்‌ செய்ய ஆர்வப்பட்டிருக்கின்றார்கள்‌. அதுமட்டுமல்லாமல்‌ சென்ற சபைகளிலெல்லாம்‌ 
சுவிசேஷத்தைக்‌ குறித்து பேசின போது அநேக வாலிபர்கள்‌ தங்களை 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌. அநேக சபையார்‌ உயிர்மீட்சி அடைந்திருக்கிறார்கள்‌. 


இன்னும்‌ மலேஷியா தேசத்திலே இயேசுவின்‌ அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர்‌ ஒரு 
பெரிய வாசலை திறந்திருக்கிறார்‌. அங்கு நின்ற காலத்திலே ஐக்கிய நாட்டு 
ஸ்தாபனத்தினாலே காரியங்களைச்‌ செய்யும்‌ ஒரு சீன இன சகோதரனை சந்திக்க கர்த்தர்‌ 
கிருபை கொடுத்தார்‌. அவர்‌ தேவ அன்பினாலே ஏவப்பட்டு, அங்கு குடியுரிமை அற்று 
இருக்கும்‌ இடம்பெயர்ந்த மக்கள்‌ மத்தியிலே ஊழியம்‌ செய்து வருகிறார்‌. அவர்மூலமாக 
கிடைத்த தகவலின்படி, அங்கு விசா இல்லாமல்‌ அகதிகளாக இருக்கும்‌ மக்களுக்கு, UN 
நிறுவனத்தினால்‌ ஒரு அட்டை வழங்கப்படும்‌. அதைத்தவிர அவர்கள்‌ அந்த தேசத்தில்‌ 
படிக்கவோ, தொழில்செய்யவோ முடியாது. உரிமைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவோ ஏன்‌ 
உணவு வேண்டூவதற்கே அவர்களுக்கு மிகவும்‌ கஷ்டமான நிலையில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. இதற்குள்ளே 3,000 இலங்கைத்‌ தமிழ்‌ அகதிகளும்‌ வாழ்ந்து 
வருகிறார்கள்‌. அந்த சீன சகோதரன்‌ இந்த இலங்கைத்‌ தமிழ்‌ அகதிகளை சந்தித்து 
இயேசுவின்‌ அன்பைக்‌ குறித்ததான சத்தியத்தை சொல்ல விரும்பியும்‌, அவருக்கு மொழி 


தெரியாததன்‌ காரணமாக அதற்கென்று ஒருவரை எதிர்ப்பார்த்து காத்திருந்தார்‌. எங்கள்‌ 
சபையைக்‌ குறித்து அறிந்ததினால்‌ அவர்‌ எங்கள்‌ சபையினூடாக அவர்களுக்கு 
இரட்சிப்பின்‌ நற்செய்தியை அறிவிக்க எங்களை மகிழ்ச்சியோடு தெரிந்து 


கொண்டிருக்கிறார்‌. பதியப்பட்ட மக்கள்‌ 3000 பேராக இருந்தாலும்‌, UN நிறுவனத்தினால்‌ 
பதிவு செய்யப்படாத அநேக இலங்கை மக்கள்‌ (சுமார்‌ 16,000) மிகவும்‌ நெருக்கப்பட்ட 
நிலையில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ அன்பின்‌ இயேசுவால்‌ சந்திக்கப்பட்டு, 
ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்‌. இப்படியாக மலேஷியாவிலே தேவன்‌ கொடுத்த 
தரிசனங்களை திட்டங்களை வாசல்கள்‌ திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றி வர 
கர்த்தர்‌ கிருபை கொடுத்தார்‌. 


அதன்பின்னர்‌ இலங்கை தேசத்துச்‌ சென்றேன்‌. அங்கு போதகர்களைச்‌ சந்திக்கவும்‌, 600 
இற்கும்‌ மேற்பட்ட அம்பாறை, அக்கறைப்பற்று வாலிபர்களைச்‌ சந்திக்கவும்‌, அவர்களோடூ 
வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கவும்‌, ஆதரவற்று, சோர்ந்து போயிருக்கும்‌ அந்த 
வாலிபர்களை, அந்த தேசத்தை கட்டியெழுப்பும்‌ வாலிபர்களாக, எதிர்கால தலைவர்களாக 
மாற்ற அவர்களை உற்சாகப்படூத்தவும்‌, அவர்களோ௫ இணைந்து ஜெபிக்கவும்‌ கர்த்தர்‌ 
தயை கூர்ந்தார்‌. தேசத்திலே ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபையால்‌ செய்யப்படுகின்ற 
ஊழியங்களுக்காக ஆர்வப்பட்டு தரிசனத்தை நிறைவேற்ற காத்திருக்கும்‌ ஊழியர்களை 
சந்திக்கவும்‌, கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. 
கர்த்தர்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ அவர்களுக்கூடாக கொடுத்த தேசங்களைக்‌ குறித்ததான 
தரிசனம்‌, கர்த்தர்‌ இந்த கடைசிக்‌ காலத்திலே சுவிசேஷம்‌ உலகமெங்கும்‌ கடந்து செல்ல 
வேண்டும்‌ என்ற உலகத்தைக்‌ குறித்ததான தரிசனத்தை நிறைவேற்றி, ஆத்துமாக்களை 
தேற்றி, பலப்படுத்தி, இரட்சித்து, தேவனுடைய இராஜ்யத்துக்குள்‌ கொண்டு வருவதற்காய்‌, 
அன்பினாலும்‌, ஜெபத்தினாலும்‌, காணிக்கைகளினாலும்‌ உற்சாகப்படுத்திய ரொறன்ரோ 
அறுவடை மிஷனறி சபையாருக்காக, ஊழியர்களுக்காக, எல்லாவற்றையும்‌ நிறைவேற்றி 
முடித்து, ஆசீர்வாதத்துடன்‌ கடந்து வர உதவி செய்த கர்த்தருக்காகவும்‌ எனது 
நன்றிப்பலிகளை செலுத்துகிறேன்‌. 

- டேவிட்‌ விக்ரர்‌ அருமைநாயகம்‌ 





புகழ்ச்சி 
ராஜாவின்‌ சமுகத்தில்‌ மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில்‌ 
நில்லாதே. உன்‌ கண்கள்‌ கண்ட பிரபுவின்‌ சமுகத்தில்‌ நீ தாழ்த்தப்படூவது 
நல்லதல்ல, அவன்‌ உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று சொல்வதே உனக்கு 
மேன்மை. 














ட லெபயலி௫ 


ஜெபத்துக்கூடாக தங்கள்‌ வாழ்க்கையிலிருந்த வேதனை, வியாதி, கஷ்டம்‌, வறுமை, பாரம்‌ நீங்கி 


அநேகர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டூள்ளார்கள்‌. 


உங்கள்‌ ஜெபத்தேவைகளை எழுதி கீழ்க்காணும்‌ விலாசத்துக்கு அனுப்பி வையுங்கள்‌. 


உங்களுக்காகவும்‌, தேவைகளுக்காகவும்‌ நாங்கள்‌ ஜெபிக்கின்றோம்‌. 


முகவரி : 
Toronto Harvest Missionary Church 
1180 Bellamy Road, Scaroborough, Ontario M1H 1H2 — Canada 


காலாண்டுப்‌ பத்திரிகை . ஜுன்‌ 2012... 




















2011ம்‌ இல்‌ ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்க- 
ளில்‌ முதியோர்களுக்காக 
ஆரம்பிக்கப்பட்ட A॥॥௨-51।௦॥ முதியோர்‌ 
ஐக்கியம்‌ டிசம்பர்‌ 21ம்‌ திகதி 


புதன்கிழமை கிறிஸ்மஸ்‌ ஒன்று-கூடலாக 


நடைபெற்றது. சபையில்‌ இருக்-கும்‌ 
முதியவர்கள்‌, தங்களுக்கு தெரிந்த 
முதியவர்களையும்‌ அழைத்து வந்து, 


ரொறன்ரோ ஊழியங்கள்‌ 


முதியோர்களுக்கான ஊழியம்‌ 


அன்பைப்‌ பகிர்ந்து கொள்ளவும்‌, 
கர்த்தருடைய வேத வார்த்தைகளை 
பகிர்ந்து கொள்ளவும்‌, இறைமகன்‌ 


இயேசுவை புகழ்ந்து பாடவும்‌, தங்கள்‌ 


ல்‌ 





உணர்வுகளை வெளிப்படூத்தவும்‌, இந்த 
ஊழியம்‌ உதவி-யாயிருந்தது. வயதான 
நாட்களில்‌, தங்கள்‌ ஆதங்கங்களை 


தொடர்ச்சி 14ம்‌ பக்கம்‌ 






































“நான்‌ என்‌ நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்தும்‌ 
எந்த ஸ்தானத்திலும்‌ உன்னிடத்தில்‌ வந்து 
உன்னை ஆசீர்வதிப்பேன்‌” என்று 2011 
ஆண்டில்‌ வாக்குக்‌ கொடுத்த தேவன்‌, தேவ- 
னுக்காக உலகெங்கிலும்‌ பாடல்களைப்‌ 
பாடி, அவர்‌ நாமத்தை உயர்த்தி வரும்‌ வல்‌- 
லமையான தேவ ஊழியர்களை ரொறன்ரோ 
அறுவடை மிஷனறி சபைக்கும்‌ அழைத்து 
வந்து தேவனை துதித்து ஆராதித்து அவர்‌ 
நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்‌- 
தார்‌. 














2011 செப்ரெம்பர்‌ 25ம்‌ திகதி தேவனுடைய 
நாமத்தை “என்‌ மீட்பர்‌” ஒலியிழையினூ- 
டாக அகிலமெங்கும்‌ பாடி உயர்த்தி வரும்‌ 
இந்தியாவைக்‌ சேர்ந்த சுவிசேஷகரும்‌, 
பாடகருமாகிய Bro. Freddy Joseph அவர்‌- 
கள்‌ கலந்து கொண்டார்‌. ஆங்கில ஆரா- 
தனை, தமிழ்‌ ஆராதனை இரண்டிலும்‌ 
அருமையான தேவ செய்திகளை பகிர்ந்து 
கொண்டதுடன்‌, சபையை துதி ஆராத- 
னைக்குள்‌ நடத்தி. தேவனுடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தினார்‌. 





























2011, ஒக்ரோபர்‌ 09ம்‌ திகதி யூதாவின்‌ 
செங்கோல்‌ ஒலியிழை ஊடாக அநேக 
பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை 
உயர்த்தி வரும்‌ இலங்கையைச்‌ சேர்ந்த 
திருகோணமலை, தீர்க்கதரிசன தேவ 
சபையின்‌ போதகர்‌ Pastor Chandrseharan 
அவர்கள்‌ ரொறன்ரோ அறுவடை மிஷனறி 
சபையின்‌ ஆசீர்வாத ஆராதனையில்‌ 
கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை 
உயர்த்த, கர்த்தர்‌ வாசல்களைத்‌ திறந்தார்‌. 





2011ம்‌ ஆண்டு ஒக்ரோபர்‌ 30ம்‌ திகதியன்று 
ஞாயிறு ஆராதனையில்‌ ௩௫18, Ruah 
Revival Church ஸ்தாபகரும்‌, “நன்றி” 
ஒலியிழையினூடாக அநேக துதிப்பாடல்‌- 
களை பாடி தேவனுடைய நாமத்தை 
உயர்த்தி வரும்‌ Pastor. Alwin Thomas 
அவர்கள்‌ கலந்து கொண்டு தேவ பிரசன்‌- 
மனத்துக்குள்‌ சபையாரை - மகிழ்ச்சியுடன்‌ 
வழிநடத்திச்‌ சென்றார்‌. கர்த்தருக்கே துதி 
கன மகிமையுண்டாவதாக. 





























Youth Ministry 


“வாலிபனே உன்‌ இளமையிலே சந்தோ- 
ஷப்படு, உன்‌ வாலிப நாட்களிலே உன்‌ 
இருதயம்‌ உன்னை பூரிப்பாக்கட்டூம்‌. உன்‌ 
நெஞ்சின்‌ வழிகளிலும்‌, உன்‌ கண்ணின்‌ 
காட்சிகளிலும்‌ நட... ஆனாலும்‌ இவை 
எல்லாவற்றின்‌ நிமித்தமும்‌ தேவன்‌ உன்னை 
நியாயத்திலே கொண்டுூவந்து நிறுத்துவார்‌ 
என்று அறி.” 

பிரசங்கி 11 : 9 


இந்நாட்களிலே அநேக பெற்றோருடைய 
ஆதங்கம்‌, தங்களுடைய வாலிபப்பிள்ளை- 
களை எப்படி, இந்த பாவம்‌ நிறைந்த 
உலகத்திலிருந்து பாதுகாப்பது என்பதே. 
காரணம்‌ வாழ்கின்ற இந்த தேசங்களும்‌, 
வாலிபர்களுடைய சுதந்திரம்‌ என்ற பெயரில்‌ 
பெற்றோருடைய கட்டுப்பாட்டை இழக்கச்‌ 


செய்கிறது. நம்முடைய தேசங்களிலே 
குடும்ப கெளரவத்தை பேணிக்‌ காத்து 
வாழ்ந்த அநேக குடூம்பங்கள்‌, இன்று 
பொலிஸ்‌ நிலையங்களிலும்‌, வாலிப 


சீர்திருத்த நிலையங்களிலும்‌, நீதிமன்றங்க- 
ளிலும்‌ இருந்து வேதனைப்படுவதை எங்‌- 
கள்‌ கண்களுக்கூடாக கண்டு கொண்டிருக்‌- 
கிறோம்‌. பாதுகாப்பாக பாவம்‌ செய்வதற்கு 





இந்தச்‌ தேசம்‌ கரம்‌ கொடுக்கின்றது என்‌- 
றால்‌ மிகையாகாது. இப்படிப்பட்ட சூழ்‌- 
நிலையில்‌ வேறு வழியின்றி வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ அநேக குடும்பங்களை 
நாம்‌ தினசரி காண்கின்றோம்‌. 


இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ நம்மக்கள்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
நடுவிலே கடவுளுக்காக உண்மையாக 
பரிசுத்தமாக வாழ முடியும்‌ என்பதை நிரூ- 
பித்துக்‌ கொண்டிருப்பதே ரொறன்ரோ அறு- 
வடை மிஷனறி சபையின்‌ வாலிபர்‌ ஊழியம்‌. 


யார்‌ இந்த வாலிபர்கள்‌? மேலே குறிப்பிட்ட 
பிரகாரம்‌, பாவப்பழக்க  வழக்கங்களுக்- 
குள்ளே அடிமைப்பட்டிருந்தவர்கள்‌, தங்க- 
ளுடைய வாழ்க்கையை சீர்திருத்த முடி- 
யாமல்‌ நண்பர்களுடன்‌ காலங்களை செல- 
வழித்துக்‌ கொண்டிருந்தவர்கள்‌, எதிர்கா- 
லத்தைக்‌ குறித்த தரிசனமின்றி வாழ்ந்து 
கொண்டிருந்தவர்கள்‌. 


இவர்கள்‌ சபையின்‌ வாலிப ஊழியங்களுக்- 
கூடாக சந்திக்கப்பட்டார்கள்‌. தேவ அன்பு 
அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எதிர்‌- 





காலத்தை குறித்த நம்பிக்கை ஏற்படுத்தப்‌- 
பட்டது. மனந்திரும்பி, தேவனை ஏற்றுக்‌- 
கொண்டு தங்கள்‌ வாழ்க்கையின்‌ நோக்‌- 
கத்தை அறிந்து கொண்டார்கள்‌. அவர்‌- 
களே இன்று வாலிப ஊழியங்களில்‌ 
பங்கெடுத்து மற்றவர்களுக்கு சாட்சியா- 
கவும்‌, தேவ அன்பை எடுத்துச்‌ செல்கிற- 
வர்களாகவும்‌, ஜெப வீரர்களாகவும்‌, 
நற்பணி செய்கிறவர்களாகவும்‌ மாற்றப்‌- 
பட்டிருக்கிறார்கள்‌. 


ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபையின்‌ 
வாலிபர்கள்‌, அநேக ஊழியங்களுக்கு தங்‌- 
களுக்கு கிடைக்கும்‌ நேரங்களை அர்ப்‌- 
பணித்து, சபைக்கு ஒத்தாசையாக இருந்து 
உதவி புரிந்து வருகின்றார்கள்‌. 2011 
ஆண்டின்‌ கோடை காலம்‌ முழுவதிலும்‌ 
ஊழியப்பணிக்குத்‌ தேவையான நிதியுதவி- 
களை சேகரிப்பதற்காக பல நிகழ்ச்சிகளை 
ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள்‌. 


ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ ஆராதனையின்‌ 
முடிவில்‌ சிற்றுண்டிகளை செய்து வந்து 
அவற்றை விற்பதனூடாக வரும்‌ நிதி, 
மற்றும்‌ வீட்டிற்கு அவசியமான பொருட்கள்‌, 





பாவனையில்லாமல்‌ சேகரித்து வைக்கப்‌- 
படும்‌ பொருட்களை மலிவு விற்பனை 
செய்து அதனால்‌ வரும்‌ நிதி போன்ற- 
வற்றை சேகரித்து நிதியுதவிகளை வழங்கி 
வருகிறார்கள்‌. 


உங்கள்‌ குடும்பங்களிலும்‌ இருக்கும்‌ 
வாலிபப்‌ பிள்ளைகளை  குடும்பத்துக்கும்‌ 
தேசத்துக்கும்‌ ஆசீர்வாதமானவர்களாக 


உருவாக்க சபைக்கு அழைத்து வாருங்‌- 
கள்‌. எங்கள்‌ உதவி தேவையாயிருந்தால்‌ 
தொடர்பு கொள்ளுங்கள்‌. பிரதி வெள்ளிக்‌- 
கிழமை தோறும்‌ இரவு 7.30 மணிக்கு 
வாலிபர்கள்‌ தங்கள்‌ அன்றாட வாழ்க்கை- 
யில்‌ சந்திக்கும்‌ (பாடசாலை, பல்கலைக்‌- 
கழகம்‌) பிரச்சனைகளைக்‌ குறித்து கலந்‌- 
தாலோசித்து, அவற்றை எப்படி மேற்‌- 
கொள்வது போன்ற ஆலோசனைகளை 
பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. எனவே நீங்க- 
ளும்‌ கலந்து கொண்டு நடைமுறையில்‌ 


சந்திக்கும்‌ பிரச்சனைகளை சுலபமாக 
மேற்கொள்ளுங்கள்‌. 
EEE 


























றுவடை மிஷனறி சபை 


ஊன; 








காலாண்டுப்‌ பத்திரிகை 





ஜுன்‌ 2012 

















| 
| 
| 
| 


| இன்றைய 








mo ie? அட்ஸ்‌ க அன்பன்‌ 





ஈட்‌ 2. 








“பிள்ளையானவன்‌ நடக்க வேண்டிய வழி- 
யிலே அவனை நடத்து. அவன்‌ முதிர்வய- 
திலும்‌ அதை விடாதிருப்பான்‌.” 


நீதி. 22 : 6 

இதனை கருத்திற்கொண்டே ரொறன்ரோ 
அறுவடை மிஷனறி சபையின்‌ இன்னு- 
மொரு  ஊழியமாக சிறுவர்‌ ஊழியமாக 


வளர்ந்து வருகிறது. சபையின்‌ ஆரம்ப 
நாட்களிலே சிறுவர்களாக இருந்தவர்கள்‌ 
இன்று சபையின்‌ ஊழியங்களில்‌ பங்கெடுக்‌- 
கும்‌ வாலிபர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்‌- 
கள்‌. மட்டுமல்லாமல்‌ அவர்கள்‌ பெற்றோ- 
ருக்கும்‌, சபைக்கும்‌, தேசங்களுக்கும்‌ 
ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்‌. காரணம்‌ 
சிறுவயதிலேயே கடவுளுக்கு பயப்படும்‌ 
பயத்தில்‌ போதிக்கப்பட்டபடியினால்‌ இப்‌- 
பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக 
இருக்கிறார்கள்‌. 


இப்பொழுது இருக்கும்‌ சிறுவர்களும்‌ அவ்‌- 





வாறு சிறந்த தலைவர்களாக மாற்றப்படுவ- 
தற்கு, இந்த சிறுவர்‌ ஊழியம்‌ செயற்பட்டு 
வருகிறது. 


கடந்த வருடங்களில்‌ “சிறுவர்கள்‌ தேவனுக்‌- 
காக அநேக பாடல்களை, பாடி, சிறுவயதி- 
லேயே தேவனை ஆராதிக்கிறவர்களாக 
துதியின்‌ ஆண்டிலே தேவனை  மகிழ்வித்‌- 
தார்கள்‌. இவர்களைப்‌ பயிற்றுவித்து தேசத்‌- 
தின்‌ எதிர்கால தலைவர்களாக உருவாக்கி 


வரும்‌ ஆசிரியர்களுக்காக நிச்சயமாக 
நாங்கள்‌ கர்த்தருக்கு நன்றி சொல்ல 
வேண்டும்‌. 


சிறுவயதிலேயே வேதத்தை கற்கிறார்கள்‌. 
கர்த்தருக்காய்‌ எப்படி வாழ வேண்டும்‌ 
என்று பயிற்றுவிக்கப்படுகிறார்கள்‌. அன்‌- 
பைப்‌ பகிர்ந்து மனமகிழ்ச்சியோடூ . வாழ 
பழகிக்கொள்கிறார்கள்‌. சிறுபிள்ளைகளுக்- 
கான ஓய்வுநாள்‌ பாடசாலையானது பிரதி 
ஞாயிறுதோறும்‌ காலை 9.30 மணிக்கும்‌, 


சிறுவர்களே 





சிறுவர்களுக்கான ஊழியம்‌ 
நாளைய தலைவர்கள்‌ 


LEI Be 


ந்‌ 





pe வபய்‌ 














து 


10.30 மணிக்கும்‌ நடைபெற்று வருகிறது. 
உங்கள்‌ பிள்ளைகளும்‌ தேவ சமூகத்தில்‌ 


வளர்க்கப்பட அழைத்து வாருங்கள்‌. ஆசீர்‌- 
வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌. 





ஒக்ரோபர்‌ 31ம்‌ திகதி என்றவுடனே, 
இருளிலே பயங்கரமான உருவங்களை முக 
மூடிகளாக போட்டுக்‌ கொண்டு, வித்தி- 
யாசமான உடைகளை உடுத்திக்‌ கொண்டு 
இரவு வேளையாகிற போது இனிப்புகளை 
சேகரிப்பதற்காக செல்லும்‌ சிறுபிள்ளைகள்‌ 
உங்கள்‌ ஞாபகத்துக்கு வரும்‌. 

எங்கள்‌ பிள்ளைகள்‌ 


ஆனால்‌ அந்த 


alleluj 


நாளிலே குளிரிலே வெளியே செல்லாமல்‌, 
பயங்கரமான உருவங்களை உடுத்தி 
மனதிற்குள்ளே பயத்தை உண்டு பண்ணும்‌ 
காரியங்களை தவிர்த்து, தேவ சமூகத்தில்‌ 
மனமகிழ்ச்சியோ௫ விளையாடி, திண்பண்‌- 
டங்களை உண்டு, அந்த நாளை களிக்‌- 
கத்தக்கதாக நிகழ்ச்சிகள்‌ ஒழுங்கு செய்‌- 
யப்பட்டு நடைபெற்று வருகின்றன. 

















7 [நீரவ்‌ உட்க 


2. ஆசீர்வாதம்‌... 


௩௩ ௪ ௪௪௪௪ 8௪ 6 உ% க்‌ இட இ 





ah பூ... 





2.2 ப்‌ 
பரவ த அதத அ த இத த தத த தத... 
























என்க சோத தட்டிவிட கரத கத்‌ இறுக பொம்ம 


i 


_ மிஷனறி சபை... காலாண்டுப்‌. பத்தி 








“உன்‌ வேண்டூதல்‌ என்ன? அது 
உனக்கு கொடுக்கப்படும்‌.” 
- எஸ்தர்‌ 5 : 6 


கர்த்தருடைய கிருபையினாலே 2011, 
ஓகஸ்ட்‌ மாதம்‌ 20ம்‌ திகதி சனிக்‌- 
கிழமை “எஸ்தர்‌ ஊழியம்‌” (Esther 
Ministry) என்ற பெயரில்‌ பெண்க- 
ளுக்கான ஊழியத்தை ஆரம்பிக்க 
கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. மாதத்தின்‌ 
வேது சனிக்கிழமைகளிலே காலை 
8.00 மணிக்கு சகோதரிகளாக, வாலி- 
பப்‌ பெண்‌ பிள்ளைகளாக கடந்து 
வந்து காலை உணவு ஐக்கியத்‌- 
துடன்‌ பெண்களுக்கான  ஒன்று- 
கூடலை நடத்தி வருகின்றோம்‌. 








இந்த ஊழியத்துக்கூடாக வேதத்தின்‌ 
அடிப்படையில்‌ பெண்கள்‌, அவர்களு- 
டைய தனிப்பட்ட வாழ்க்கையில்‌ 
முன்னேற்றம்‌ காணவும்‌, குடும்பத்‌- 
தைக்‌ கட்டூவதிலும்‌, சபையிலே 
ஊழியங்களைச்‌ செய்யவும்‌, மற்றவர்‌- 
களை உற்சாகப்படுத்தவும்‌, தேசத்‌- 
திற்கு ஆசீர்வாதமாக இருக்கவும்‌ 


உதவும்‌ வகையில்‌ தேவ செய்திக- 
ளுக்கூடாக பலப்படுத்தப்படுகின்றார்‌- 
கள்‌. மொத்தத்தில்‌ பெண்கள்‌ தங்‌- 
கள்‌ வாழ்வு ஆசீர்வதிக்கப்படூவதற்‌- 
கும்‌ ஒவ்வொருவரும்‌ மற்றவர்க- 
ளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும்‌ 


ஏற்றவகையில்‌ கர்த்தர்‌ கொடுத்த 
இந்த ஊழியப்பணிக்காக நன்றி 
செலுத்துகிறோம்‌. 


பெண்களாக இணைந்து தேவனை 


Esther Ministry 


துதித்து ஆராதிக்கவும்‌, மற்றவர்க- 
ளுடன்‌ தங்கள்‌ அன்பைப்‌ பகிர்ந்து 
கொள்ளவும்‌, ஒருவருடைய தேவை- 
களை ஒருவர்‌ சொல்லி தேவைக- 
ளுக்காக தேவனிடம்‌ மன்றாடவும்‌, 
ஐக்கியம்‌ கொள்ளவும்‌ இந்த ஊழியம்‌ 
மிகவும்‌ ஆசீர்வாதமாக இருக்கின்றது. 
நீங்களும்‌ இவ்வூழியத்தில்‌ இணைந்து 
கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க 
முடியும்‌. விபரங்களுக்கு எம்‌ முடன்‌ 
தொடர்புகொள்ளுங்கள்‌. 


சகோதரிகள்‌, வாலிப சகோதரிகள்‌ 
அனைவரையும்‌ அன்புடன்‌ அழைக்‌- 
கின்றோம்‌. குடும்பத்திற்கு, சபைக்கு, 
தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறு- 
வோம்‌! 


ஆயத்தமாகுங்கள்‌! அயலில்‌ இருக்‌- 
கும்‌ சகோதரிகளையும்‌ அழைத்து 
வாருங்கள்‌! அழைத்து உங்கள்‌ 
வரவை உறுதிப்படுத்துங்கள்‌. 

















ஒவ்வொரு வருடமும்‌ ரொறன்ரோ அறு- 
வடை மிஷனறி சபையின்‌ தேவ பிள்‌- 
ளைகள்‌ குடூம்பங்களாக கூடி வந்து இந்த 
ஒன்றுகூடலை நடத்தி வருகிறார்கள்‌. இந- 
“நாளில்‌ முதியோர்‌ முதல்‌ சிறியோர்‌ வரை 
களிகூரும்‌ படியான விளையாட்டுக்கள்‌ 
ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும்‌. அதிலே 
கலந்து கொண்டு தங்கள்‌ திறமைகளை 
காண்பித்து களிகூருவதற்கும்‌, ஒருவரோடூ 
| ஒருவர்‌ ஐக்கியப்படூவதற்கும்‌ ஏதுவான ஒரு 





ஆசீர்வாதம்‌ 








ரொறன்ரோ அறுவடை 





நிகழ்வாக இந்த நாள்‌ ஒழுங்கமைக்கப்‌- 
பட்டிருக்கிறது. அனுதின வாழ்வில்‌ அய- 
ராது உழைத்து களைத்துப்‌ போயிருக்கும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ இந்த நாள்‌ ஒரு 
மனமகிழ்ச்சியின்‌ நாளாகவே அமைந்தது. 


சங்கீதக்‌ கதிரை, கிளித்தட்டு, கயிறு 
இழுத்தல்‌, கிரிக்கெட்‌, உதைப்பந்தாட்டம்‌, 
கைப்பந்தாட்டம்‌ என்று பெரியவர்களும்‌, 
சாக்கு ஓட்டம்‌, பனிஸ்‌ உண்ணுதல்‌, பலூன்‌ 





மிஷனறி சபை... 











உடைத்தல்‌ போன்ற சிறுவர்களுக்கான 
விளையாட்டுக்களும்‌ அனைத்து வயதின- 
ரையும்‌ மகிழ்ச்சிப்படுத்தியது. மாத்திரமல்‌- 
லாமல்‌ தாயக நினைவுகளையும்‌ சுமந்து 
வந்தது. தாயகத்திலே நாம்‌ வாழ்ந்த 
மகிழ்ச்சியான வாழ்க்கையை இங்குள்ள 
நம்‌ பிள்ளைகளும்‌ அனுபவிக்கத்தக்கதாக 
இந்த நாள்‌ அமைந்தது என்றால்‌ மிகை- 
யாகாது. 


காலாண்டுப்‌ பத்திரிகை . . 








த்‌ 
ஒவ்வொரு குடும்பங்களும்‌ மனமகிழ்ச்சி- 
யோடு தாங்கள்‌ தயாரித்து வந்த உண- 
வுகளை பரிமாறி ஒரே குடும்பமாக உண்டு 
மகிழ்ந்து, கோடைகாலத்தின்‌ மகிழ்ச்சியான 
குடும்ப ஒன்றுகூடலாக மாற்றினார்கள்‌. 


















—————— 


கிறிஸ்மஸ்‌ என்றவுடனே எல்லோருடைய 
மனதிலும்‌ எண்ணத்‌ தோன்றுவது விடூ- 
முறையும்‌ விருந்துபசாரமும்‌ வீடுகளையும்‌ 
தெருக்களையும்‌ சுற்றி விதவிதமாய்‌ அலங்‌- 
கரித்து நிற்கும்‌ மின்மினி பூச்சிகளைப்‌ 
போன்ற மின்விளக்குகளும்‌ தான்‌. ஆனால்‌ 
இன்று முழு உலகமும்‌ எதிர்பார்க்கிறதும்‌ 
விரும்புகின்றதுமான ஒரு விடயம்‌ என்ன- 
வென்றால்‌, சந்தோஷம்‌ அல்லது சமா- 
தானம்‌. அரண்மனையில்‌ இருப்பவர்கள்‌ 
முதல்‌ குடிசையில்‌ இருப்பவர்கள்‌ வரை 
இதனை எதிர்ப்பார்க்கிறார்கள்‌. இந்த சந்‌- 
தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ பெற்‌- 
றுக்கொள்ளும்படியாக பலவிதமான போதை- 











வஸ்துக்களையும்‌, மதுபானங்களையும்‌ நாடி 
ஓடுகிறார்கள்‌. ஆனால்‌ மிஞ்சுவது எல்லாம்‌ 
வேதனையும்‌ சஞ்சலமுமே. அப்படியானால்‌ 
இந்த மெய்யான சந்தோஷத்தையும்‌ சமா- 


தானத்தையும்‌ உலகத்திலிருக்கிறவர்கள்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாதா??? நிச்சய- 
மாக முடியும்‌. 


உலகத்தின்‌ இந்த எதிர்ப்பார்ப்பை நிறைவு 
செய்யும்படியாகவே, இறைமகன்‌ இயேசு 
இந்த பூமியில்‌ பிறந்தார்‌. வேதாகமம்‌ சொல்‌- 
கிறது, அவர்‌ சமாதான கர்த்தர்‌. அவர்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ வெளிப்பட்டதன்‌ ஒரே 
நோக்கம்‌, சமாதானத்தை கொடுப்பதற்கா- 


ர 


ரொறன்ரோ .அறுவடை மிஷனறி சபை 


2011 ஒன்‌ கிறிஸ்மஸ்‌ விழா 


கவே! எந்த வீடூகளிலே இந்த சமாதா- 
னத்தின்‌ தேவன்‌ இருக்கிறாரோ, அந்த 
வீடுகளிலே தேவனால்‌ உண்டாகின்ற சமா- 
தானம்‌ காணப்படும்‌. அந்த சமாதானத்தை, 
சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து ஒரு- 
வராலும்‌ எடூக்க முடியாது. இதை நினைவு- 
கூரும்படியாகவே கிறிஸ்மஸ்‌ நாட்கள்‌ 
கொண்டாடப்படுகிறது. அந்த இயேசு உங்‌- 
கள்‌ வீட்டில்‌ தங்குவாராக இருந்தால்‌ நீங்‌- 
கள்‌ தேடி அலையும்‌ அந்த மெய்யான 
சமாதானம்‌ சந்தோஷம்‌, உங்கள்‌ வாழ்க்‌- 
கையிலும்‌ வந்துவிடும்‌. 


இற்றைக்கு 2011 ஆண்டூகளுக்கு முன்னர்‌, 








தனது சாயலாய்‌ படைக்கப்பட்டு, சத்துரு- 
வின்‌ தந்திரத்தால்‌ பிரிக்கப்பட்டு, வேத- 
னையோடூம்‌ கண்ணீரோடும்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ மனுக்குலத்துக்கு மீண்டும்‌ 
மகிழ்ச்சியை தருவதற்கும்‌, தனது அன்பை 
வெளிப்படூத்துவதற்கும்‌ சித்தம்‌ கொண்ட 
தேவன்‌, தம்முடைய ஒரே பேரான குமா- 
ரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நித்திய ஜீவனை 
அடையும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவைத்‌ 
தந்த நன்நாள்‌ இந்நாள்‌ என்றால்‌ மிகை- 
யாகாது. 


இந்த மகிழ்ச்சியான நாளைக்‌ கொண்டா- 


காலாண்டுப்‌ 


டூவதற்காக ரொறன்ரோ அறுவடை மிஷ- 
னறி சபையினரும்‌ அநேக நிகழ்ச்சிகளை 
ஆயத்தப்படூத்தியிருந்தார்கள்‌. சிறுவர்‌, 
வாலிபர்‌, குடும்பத்தினர்‌ அனைவருமே மிக- 
வும்‌ பிரயாசப்பட்டு, ஆண்டவர்‌ ஒவ்வொரு- 
வருக்கும்‌ கொடுத்த திறமைகளையும்‌, 
தாலந்துகளையும்‌ கொண்டூ மிகவும்‌ தர- 
மானதும்‌, தேவ அன்பை சிந்திக்க வைக்‌- 
கும்‌ நிகழ்வுகளைத்‌ தந்தார்கள்‌. தொடக்‌- 
கம்‌ முதல்‌ முடிவுவரை, ஒரு நிகழ்ச்சி 
இன்னொரு நிகழ்ச்சியை மெருகூட்டும்‌ 
வகையில்‌ தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள்‌ 
ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பாடல்கள்‌, 
இசை, நடனங்கள்‌, நாடகங்கள்‌ என 


23 10101014 


கிறிஸ்மஸ்‌ விழாவுக்கு கடந்து வந்த 
அனைவரையும்‌ மகிழ்வடையச்‌ செய்யும்‌ 
வகையில்‌ நிகழ்ச்சிகள்‌ தொகுக்கப்பட்டிருந்‌- 
தன. ஒவ்வொருவரும்‌ இயேசுவின்‌ அன்‌- 
பையும்‌, வல்லமையையும்‌ வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ நிகழ்ச்சிகளை சிறப்பித்திருந்‌- 
தார்கள்‌. கர்த்தர்‌ தாமே பிரயாசப்பட்ட 
ஒவ்வொரு பிள்ளைகளையும்‌ ஆசீர்வதித்து, 
இனியும்‌ இவ்வாறான கலை நிகழ்ச்சிகளை 
நடத்த ஞானத்தையும்‌, கிருபைகளையும்‌ 
கொடுத்து நடத்துவாராக. 





























முழு உலகத்திற்கும்‌ ஆசீர்வாதமான 
இலங்கை கேசம்‌! 


கர்த்தர்‌ தமது தேசத்துக்காக வைராக்கியங்‌ கொண்டு, தமது ஜனத்தைக்‌ கடாட்சிப்பார்‌. (யோவேல்‌ 2 : 18) 
















(Matara 
a 
“ae 





கடந்த 2011ம்‌ ஆண்டில்‌ ஹற்றன்‌ மாநகரில்‌ 
போதகர்‌ கருத்தரங்கை நடத்தும்படியாகத்‌ 
தேவன்‌ கட்டளையிட்டார்‌. அதற்கிணங்க 
இலங்கை தேசத்தின்‌ 25 மாவட்டங்களில்‌ 
இருந்தும்‌, தமிழ்‌ சிங்களப்‌ போதகர்கள்‌ 
கூட்டிச்‌ சேர்க்கப்பட்டு ஆசீர்வாத மாகாநாடு 
நடத்தப்பட்டது. 


அப்போதகர்‌ மகாநாடு நடத்தப்பட்டிருக்கும்‌ 
பொழுது, அது நடத்தப்பட்ட அந்த மலை- 
யின்‌ உச்சியிலிருந்து இலங்கை தேசத்தி- 
னுடைய ஆசீர்வாதத்திற்காகவும்‌, மக்களு- 
டைய இரட்சிப்பிற்காகவும்‌ எல்லாப்போதக 
ரும்‌ ஒன்றுகூடி ஜெபித்த வேளையில்‌, 
தேவன்‌ தேசத்தைக்‌ குறித்த தரிசனத்தைக்‌ 
கொடுத்தார்‌. அது என்னவெனில்‌ வரப்போ 
கும்‌ 25 வருடங்களில்‌ இலங்கை தேசமா 
னது பாவம்‌ நிறைந்ததான ஒரு தேசமாக 
மாற்றப்படப்‌ போகிறது. அதற்காகப்‌ பிசா 
சானவன்‌ தீவிரமாக செயற்பட்டு தேசத்‌ 
திலே அசுத்தமான காரியங்களையும்‌, 
போதை வஸ்துக்கள்‌, மதுபானங்கள்‌ 
போன்ற செயற்பாடுகளினால்‌ வாலிபர்களை 
அழிக்கத்‌ தீவிரிப்பான்‌. அத்திட்டத்திற்கு 
தேசத்திலுள்ள வாலிபர்களும்‌, மக்களும்‌ 
அறியாமல்‌ தங்களை ஒப்புக்‌ கொடுக்கும்‌ 
போது, வேதத்திலே பாவம்‌ நிறைந்த 
பட்டணங்களாய்‌ தேவனுடைய கோபத்தி 







ஆசீர்வாதம்‌ 


ரொறன்ரோ. அறுவடை பமிஷனறி சபை 


Blessed Sr Lanka 


To be Completed  - 
Next Target 
Completed ௪ 


Amoara 
J 


Moneragala 


னால்‌ அழிக்கப்பட்ட சோதோம்‌, கொமோரா 


வைப்‌ போன்ற பட்டணங்களைப்போன்று 
இலங்கை தேசமும்‌, அழிக்கப்படூவதற்கு 
ஏதுவான பாவம்‌ நிறைந்த தேசமாய்‌ 


காணப்படும்‌. மட்டுமல்லாமல்‌ விசுவாசிகளு 
டைய பின்மார்க்கங்கள்‌, ஊழியர்களுடைய 
பின்மார்க்கங்கள்‌, திருச்சபையினுடைய 
பாழ்கடிப்புகளும்‌ உண்டாகும்‌. 


எனவே அப்படியான அழிவுகள்‌ வருவதற்கு 
முன்னதாகவே தேசத்தின்‌ 25 மாவட்டங்‌- 
களுக்கும்‌ கடந்து சென்று வாலிபர்களை 
கர்த்தருக்காக எழுப்பி விடவும்‌, சபை விசு- 
வாசிகளை திறப்பின்‌ வாசலிலே நிற்‌- 
கிறவர்களாக உருவாக்கவும்‌, சுவிசேஷத்‌- 
தினால்‌ மக்கள்‌ விடூதலையடையும்படிக்‌- 
காக நற்செய்திக்‌ கூட்டங்களை நடத்தவும்‌ 
தேவன்‌ கட்டளையிட்டூள்ளார்‌. அதற்கமைய 
வருகின்ற இரண்டு வருடங்களில்‌ இலங்‌- 
கையின்‌ 25 மாவட்டங்களிலும்‌ நற்செய்திக்‌ 
கூட்டங்கள்‌, வாலிபர்‌ கூட்டங்கள்‌, விசுவா- 
சிகள்‌ மாநாடுகள்‌, ஜெபயாத்திரைகள்‌ என 
நடத்தி இலங்கை தேசத்தில்‌ தேவ 
திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதிக 
பிரயாசத்துடனும்‌, ஜெபத்துடனும்‌ செயற்‌- 
படுத்தப்பட்டு வருகிறோம்‌. 


நடத்தப்பட்ட கூட்டங்கள்‌ 


தேவ கிருபையினால்‌ அவருடைய அநாதி 
தீர்மானத்தின்படி 2 வருடங்களுங்குள்‌ 25 
மாவட்டங்களையும்‌ சந்திக்கும்‌ திட்டத்தின்‌ 
முதற்‌ கட்டமாக ஆகஸ்ட்‌ 26 - செப்‌ 04 
2011 காலப்‌ பகுதியில்‌ 4 மாவட்டங்கள்‌ 
சந்திக்கப்பட்டன. திருகோணமலை, அம்‌- 
பாறை மாவட்டங்களில்‌, நற்செய்திக்‌ கூட்‌- 
டங்களும்‌, கருத்தரங்குகளும்‌, வாலிபர்‌ 
கூட்டங்களும்‌, பொலநறுவை கண்டி 
மாவட்டங்களில்‌ ஜெபயாத்திரையும்‌ மிகவும்‌ 
ஆசீர்வாதமாக நடாத்தப்பட்டன. 


இரண்டாம்‌ கட்டமாக, மன்னார்‌, நுவரெலி- 
யா மாவட்டங்களில்‌ நற்செய்திக்‌ கூட்டங்‌- 
களும்‌, விசுவாசிகளுக்கான கருத்தரங்குக- 
ளும்‌, வாலிபர்‌ கூட்டங்களும்‌, நற்செய்தி 
அனுராதபுரம்‌, இரத்தினபுரி மாவட்டங்களில்‌ 
ஜெபயாத்திரையும்‌ மிகவும்‌ ஆசீர்வாதமாக 
நடாத்தப்பட்டன. 


இலங்கை தேசத்தைக்‌ குறித்துத்‌ தேவன்‌ 
வெளிப்படூத்திய காரியத்தை இலங்கையில்‌ 
உள்ள ஊழியர்கள்‌ மத்தியிலும்‌ ஏற்கனவே 
தெரியப்படூத்தியிருந்ததால்‌, அவர்களும்‌ 
இத்தரிசனத்தை முழு இருதயத்தோடு 
ஏற்றுக்‌ கொண்டு தங்களுடைய பரிபூரண 
ஆதரவையும்‌, ஒத்துழைப்புகளையும்‌ 
கொடூத்து வருகிறார்கள்‌. ஒவ்வொரு 
மாவட்டத்தின்‌ போதகர்‌ ஐக்கியங்களையும்‌ 


நடந்த 
கூட்டங்களுடைய 
விபரங்கள்‌ 


முதலாவது கட்டம்‌ 
விசுவாசிகள்‌ கூட்டம்‌ 


கர்த்தர்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ அவர்களோடு 
பேசி, வரப்போகிற வருடங்களிலே இலங்கை 
தேசத்தின்‌ ஆசீர்வாதத்திற்காக திறப்பின்‌ 
வாசலில்‌ நின்று, விசுவாசிகளாகிய வாலி- 
பப்பிள்ளைகளும்‌ அவர்களின்‌ பெற்றோரும்‌ 
ஜெபிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை 
உணர்த்தும்படி கட்டளையிட்டார்‌. 


வேதத்தில்‌ மத்தேயு 24 : 21ம்‌ வசனத்தில்‌ 
இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது. “ஏனெனில்‌ 
உலகமுண்டானது முதல்‌ இதுவரைக்கும்‌ 
சம்பவித்திராததும்‌, இனிமேலும்‌ சம்பவியா- 
ததுமான மிகுந்த உபத்திரவம்‌ அப்பொழுது 
உண்டாயிருக்கும்‌ அந்நாட்கள்‌ குறைக்கப்‌- 
படாதிருந்தால்‌, ஒருவனாகிலும்‌ தப்பிப்போ- 
வதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களி- 
னிமித்தமோ அந்த நாட்கள்‌ குறைக்கப்‌- 


படும்‌. கர்த்தர்‌ யோபுவிடம்‌ தன்‌ சிநேகிதர்‌- 
களுக்காக வேண்டுதல்‌ செய்யுமாறு கூறிய 

















சந்தித்து சபையின்‌ தலைமைப்‌ பாஸ்டருக்- 
குத்‌ தேவன்‌ கொடுத்த இந்தத்‌ தரிசனத்‌- 
தைக்‌ குறித்துப்‌ பகிர்ந்து கொண்டவுடன்‌ 
அவர்கள்‌ “இது தேவனிடத்தில்‌ இருந்து 
வந்த காரியம்‌ என்பதில்‌ எவ்வித சந்தேக- 
மும்‌ இல்லை.” என்று முழு இருதயத்துடன்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. அது மாத்திரமல்‌- 
லாமல்‌ இக்கூட்டங்கள்‌ நடத்துவதற்குத்‌ 
தேவையான சகல ஒத்துழைப்புகளையும்‌ 
செய்வதற்குத்‌ தங்கள்‌ சபைகளோடூ 
சேர்ந்து ஒப்புக்‌ கொடுத்திருந்தார்கள்‌. 
இவ்விதமாக தேசத்தில்‌ இருக்கும்‌ ஊழியர்‌- 
களின்‌ இருதயங்களும்‌ எம்மோடு இணைந்து 
கொண்ட விதத்தைப்‌ பார்க்கும்போது, 
தேவன்‌ இந்தத்‌ தரிசனத்தைக்‌ கொடுத்தார்‌ 
என்பதில்‌ எவ்வித சந்தேகமும்‌ இல்லை. 


காலாண்டுப்‌ பத்திரிகை 











போது, யோபுவின்‌ முகத்தைப்‌ பார்த்து, 
யோபுவின்‌ சிநேகிதர்களை ஆசீர்வதித்தார்‌. 
அதேபோல இலங்கை தேசத்திலிருக்கிற 
வாலிபப்‌ பிள்ளைகளும்‌ பெற்றோரும்‌ 
தேசத்திற்காக திறப்பின்‌ வாசலில்‌ நின்று 
ஜெபிக்கும்போது கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினபடி தேசத்தில்‌ வர இருக்கின்ற 
சாபங்களையும்‌ அசுத்தங்களையும்‌ தேசத்தை 
விட்டு அகற்றி தேசத்தை ஆசீர்வதிப்பார்‌. 
இதை அங்கு இருக்கின்ற விசுவாசிகள்‌ 


அறிந்தபோது, தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
கர்த்தர்‌ வைத்திருக்கின்ற மேன்மையான 
அழைப்பை உணர்ந்து தேசத்திற்காக 


ஜெபிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. திறப்பின்‌ 
தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌ 


ஜுன்‌ 2012 





LTR TE TATE 














வாசலில்‌ நின்று ஜெபிப்பதற்கு வேண்டிய 
அபிஷேகத்தையும்‌ பரிசுத்த ஆவியான- 
வரிடத்தில்‌ இருந்து பெற்றுக்கொண்டார்கள்‌. 


வாலிபர்‌ கூட்டம்‌ 


இனிவரப்போகின்ற இரண்டு வருடத்திற்குள்‌ 
இலங்கையில்‌ இருக்கின்ற 25 மாவட்டங்‌- 
களுக்கும்‌ கடந்து சென்று, அங்குள்ள 
வாலிபப்‌ பிள்ளைகளை கூட்டிச்‌ சேர்க்கும்‌- 
படி கர்த்தர்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ அவர்க- 
ளுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. இதற்குக்‌ 
காரணம்‌ வரப்போகின்ற 28 ஆண்டூகளில்‌ 
தம்முடைய தேசத்திலே இதுவரை கண்‌- 
டிராத பாவங்கள்‌ பெருகும்‌. உதாரணமாக 
போதை வஸ்து, மதுபானம்‌, விபச்சாரம்‌, 
காமவிகாரம்‌ இன்னும்‌ பல அசுத்தமான 
கிரியைகளைச்‌ சொல்லலாம்‌. இப்படியான 
காரியங்கள்‌ தேசத்தில்‌ வரும்பொழுது, 
இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற 
வாலிபப்‌ பிள்ளைகளும்‌, தங்கள்‌ விசு 
வாசத்தை விட்டு பின்வாங்க வேண்டிய 
சூழ்நிலை ஏற்படலாம்‌. இதைத்‌ தவிர்க்கும்‌ 
பொருட்டாகவே, 25 மாவட்டங்களுக்கும்‌ 
| கடந்து சென்று, அங்கே வாலிபப்பிள்ளை- 
களை கர்த்தருக்காக எழுப்பும்படி, பாஸ்டர்‌ 
வின்சன்ட்‌ அவர்களுக்கு கர்த்தர்‌ கட்டளை- 
யிட்டார்‌. இதன்படி 4 மாவட்டங்களில்‌ கடந்த 
நாட்களில்‌ வாலிபர்களுக்கான கூட்டங்‌- 











முதியோர்க... 
வெளிப்படுத்தி, கர்த்தருக்‌-குள்‌ 
தங்களுக்கு இருக்கும்‌ விருப்பங்களை 
| நிறைவேற்ற கர்த்தருக்காக தாங்கள்‌ 
| விரும்பும்‌ ஊழியங்களை செய்ய இந்த 
|| ஐக்கியம்‌ உதவியாக இருந்தது. 


|| இந்த ஒன்றுகூடலிற்காக வந்திருந்தவர்‌- 

| கள்‌, மனமகிழ்ச்சிடன்‌ உணவு ஐக்கியத்‌- 
| | தில்‌ பங்கு கொள்ளவும்‌ களிகூற கர்த்தர்‌ 
|| இந்த நாளை ஆசீர்வதித்தார்‌. வயதான 
| நாட்களில்‌ தனிமைப்பட்டிருக்கும்‌ அவர்க- 
ளையும்‌ கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌ என்பதை 
|| அவர்கள்‌ அறிந்து மனமகிழ்ச்சியுடன்‌ 
கடந்து சென்றார்கள்‌. தொடர்ந்தும்‌ இந்த 
| ஊழியம்‌ வளர்ந்து பெருக, சர்வ வல்ல 
[| கர்த்தரிடம்‌ மன்றாடுவோம்‌. 








களை நடத்தி, முதலாவது கட்டத்தில்‌ 1750 
வாலிபப்பிள்ளைகள்‌ இயேசுகிறிஸ்துவுக்‌- 
காக சந்திக்கப்பட்ட, அவருடைய சித்தத்‌- 
திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்‌- 
கள்‌. நாங்கள்‌ தொடர்ச்சியாக இந்த 
வாலிபப்பிள்ளைகளை சந்தித்து உற்சாகப்‌- 
படுத்த வேண்டிய அதே நேரத்தில்‌, 
மிகுதியாக இருக்கின்ற 17 மாவட்டங்‌- 
களிலுள்ள வாலிபப்பிள்ளைகளும்‌ சந்திக்‌- 
கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்‌. 


திருகோணமலையில்‌ 
(2011, ஓகஸ்ட்‌ 26-28) 
சுவிசேஷ கூட்டங்கள்‌, 
விசுவாசிகளுக்கான 
கருத்தரங்குகள்‌, 
வாலிபர்களுக்கான 
கூட்டங்கள்‌ 


குறிப்பிட்ட 3 நாட்களும்‌ திருமலைப்‌ பிரதே- 
சம்‌ தேவ பிரன்னத்தினால்‌ நிறைந்திருந்‌- 
தது. பட்டணத்தின்‌ சகல திருச்சபைப்‌ 
போதகர்களும்‌ இணைந்து தங்களது 
ஒத்தாசைகளை  கொடுத்திருந்தபடியால்‌, 
இக்‌ கூட்டங்கள்‌ சிறப்பாக மிகவும்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தது. சகல திருச்சபை 
விசுவாசிகளும்‌ ஊழியர்களும்‌ தங்கள்‌ 
பூரணமான ஒத்துழைப்பைக்‌ கொடுத்து 
இக்கூட்டங்களை சிறப்பிக்க, தங்கள்‌ 
ஜெபத்தினாலும்‌, பிரயாசத்தினாலும்‌ உதவி- 
னார்கள்‌. கனடாவில்‌ இருந்து ரொரன்றோ 
அறுவடை மிஷனறி சபையின்‌ தலைமைப்‌ 
பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ சகாயநாதன்‌ அவர்க- 
ளும்‌, பாஸ்டர்‌ ராஜா ஜேசுதாசன்‌ அவர்‌- 
களும்‌ இங்கூட்டங்களை நடத்துவதற்காக, 
அங்கு சென்றிருந்தார்கள்‌. இதற்காகத்‌ 
தேவன்‌ அவர்களை அபிஷேகத்தின்‌ 
வல்லமையாலும்‌, தேவவார்த்தையினாலும்‌ 
அதிகமாக இடைகட்டி இருந்தார்‌. 
ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபையின்‌ 
தலைமைப்‌ போதகர்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ 
சகாயநாதன்‌ அவர்கள்‌ விசுவாசிகள்‌ 
கருத்தரங்கையும்‌, சுவிஷேசக்‌ கூட்டங்‌- 





களையும்‌ உதவிப்‌ போதகர்‌ பாஸ்டர்‌ ராஜ- 
ஜேசுதாசன்‌ அவர்கள்‌ வாலிபர்‌ கூட்டங்க- 
ளையும்‌, நடத்தினார்கள்‌. தேவன்‌, ஊழி- 
யர்களை வல்லமையாய்ப்‌ பயன்படுத்தி 
தம்முடைய கிருபையை தேசத்தில்‌ 
வெளிப்படுத்தினார்‌. கூட்டத்தில்‌ கலந்து 
கொண்ட சபையார்‌, வாலிபர்கள்‌, ஊழியர்‌- 
கள்‌, இரட்சகரை அறியாத புதிய மக்கள்‌ 
யாவரையும்‌ தேவன்‌ பட்சபாதமின்றி 
ஆசீர்வதித்தார்‌. தேவ அன்பு வல்லமைய- 
ய்‌ வெளிப்பட்டது. வாலிபர்கள்‌ மத்தியில்‌ 
தேவனுக்காய்‌ வைராக்கியம்‌ ஏற்பட்டதை- 
யும்‌, விசுவாசிகள்‌ அதிகமாகத்‌ தேவனில்‌ 
பெலன்‌ கொண்டதையும்‌, புதிய மக்கள்‌ 
இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டு 
மனம்‌ திரும்பியதையும்‌ காணக்கூடியதாய்‌ 
இருந்தது. இக்கூட்டங்களுக்கூடாக திரும- 
லைப்‌ பட்டணத்தில்‌ வெளிப்பட்ட தேவ- 
மகிமையினால்‌ பட்டணமும்‌ மக்களும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்‌. இக்கூட்டங்களின்‌ 
பலனை வரும்‌ நாட்களில்‌ இன்னும்‌ அதி- 
கமாகக்‌ காணத்‌ தேவன்‌ உதவி 
செய்வாராக. தொடர்ந்தும்‌ இப்பட்டணத்தின்‌ 
ஆசீர்வாதத்திற்காகவும்‌, தேவனையறியாத 
மக்களின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌ நீங்களும்‌ 
ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. தேவனுக்கே 
மகிமை. 


அம்பாறையில்‌ 2011, 
செப்ரெம்பர்‌ 2-4 
சுவிசேஷ கூட்டங்கள்‌, 
விசுவாசிகளுக்கான 
கருத்தரங்குகள்‌, 
வாலிபர்களுக்கான 
கூட்டங்கள்‌ 

அம்பாறை மாவட்டத்தில்‌ நடைபெற்ற 
சுவிசேஷக்கூட்டத்தில்‌ பெரிதான கர்த்தரின்‌ 
கிரியைகளைக்‌ கண்டோம்‌. இந்த மாவட்‌- 
டத்திலுள்ள 60 வீதமானோர்‌ முஸ்லிம்களா- 
கவும்‌ மிகுதியானவர்கள்‌ இந்து மதத்தைச்‌ 


சேர்ந்தவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ மிகவும்‌ சொற்ப ஜனங்க- 





ளாகவே இருக்கிறார்கள்‌. அநேக சவால்‌- 
கள்‌ மத்தியில்‌ வெற்றிகரமான ஒரு 
சுவிசேஷக்கூட்டத்தை நடத்த கர்த்தர்‌ 
கிருபை செய்தார்‌. வரலாற்றில்‌ முதல்‌ 
முறையாக சுவிசேஷக்கூட்டத்தை நடத்‌- 
தும்படி, பொது மைதானத்தை திறந்து 
கொடுத்தார்கள்‌. அநேக ஆயிரம்‌ ஜனங்‌- 
களால்‌ அந்த மைதானம்‌ நிரம்பியது. 
அநேகர்‌ ஆண்டவர்‌ இயேசுவை சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள்‌. அநேக 
அற்புதங்களும்‌ அடையாளங்களும்‌ நடந்தது. 


அம்பாறை நற்செய்திக்‌ கூட்டம்‌ 


அம்பாறை மாவட்டத்தில்‌ (கல்முனையில்‌ 
இருக்கும்‌ பிரதான விளையாட்டு மைதா- 
னம்‌ வரலாற்றிலேயே முதற்தடவையாக 
சுவிஷேசக்‌ கூட்டங்களுக்காகத்‌ திறந்து 
கொடுக்கப்பட்டது.) 


அம்பாறை மாவட்டத்தில்‌ கூட்டம்‌ நடத்தப்‌- 
பட்ட கல்முனைப்‌ பிரதேசத்தில்‌ முஸ்லிம்‌ 
மக்களும்‌ இந்துக்களுமே அதிகமாக 
வாழ்கின்றனர்‌. அதன்‌ நிமித்தம்‌ இப்பகுதி- 
களில்‌ நற்செய்திக்‌ கூட்டங்கள்‌ நடாத்துவது 
மிகவும்‌ கடினமாகவே காணப்படூகின்றது. 
ஆனால்‌ தேவன்‌ ஆச்சரியமாகப்‌ தடை- 
களை உடைத்து, அப்பட்டணத்தின்‌ பிர- 
தான விளையாட்டூ மைதானத்தைத்‌ திறந்து 
கொடுத்து, முதற்தடவையாக நற்செய்திக்‌ 
கூட்டங்களை நடாத்தக்‌ கிருபை செய்தார்‌. 
அம்மைதானம்‌ ஒரு போதும்‌ கிறிஸ்தவக்‌ 
கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதிக்கப்‌- 
படுவதில்லை. அதனைச்‌ சுற்றிலும்‌ இந்துக்‌ 
கோயில்களும்‌, பள்ளி வாசல்களும்‌ 
சூழ்ந்து இருப்பதுவே இதற்கு காரணமா- 
கும்‌. இப்படிப்பட்ட அநேக தடைகள்‌ 
இருந்தாலும்‌ தேவன்‌ அவைகள்‌ மத்தியில்‌ 
அற்புதம்‌ செய்து, தம்முடைய வல்ல- 
மையை வெளிப்படுத்த எமக்கு உதவி 
செய்தார்‌. முதலாம்‌ நாள்‌ கூட்டத்திலேயே 
தேவனுடைய பலத்த அசைவைக்‌ காணக்‌- 
கூடியதாயிருந்தது, சுற்றிலும்‌ இருந்த 
மக்கள்‌ கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்‌- 
பட்டதையும்‌ காணக்‌ கூடியதாயிருந்தது. 2ம்‌ 
நாளில்‌ தேவன்‌ தம்முடைய அற்புத 
அடையாளங்களுடன்‌ தம்முடைய பலத்த 








திருகோணமலை 
































வாலிபர்‌ கூட்டம்‌ 











காலாண்டுப்‌ பத்திரிகை 

















அம்பாறை நற்செய்திக்‌ கூட்டம்‌ 




















ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட அநேகர்‌ இரட்‌- 
சிக்கப்பட்டார்கள்‌. கான்சர்‌ வியாதியில்‌ 
இருந்தும்‌, நடக்க முடியாதவர்களாய்‌ 
இருந்தவர்களும்‌ நடக்கத்‌ தேவன்‌ கிருபை 
செய்தார்‌. கட்டிகள்‌ மறைந்தன. அநேகர்‌ 
அற்புத சுகத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. 
தேவன்‌ தம்முடைய பலத்த காரியங்களுக்- 
கூடாகத்‌ தம்முடைய வல்லமையை 
வெளிப்படுத்தினார்‌. 


அம்பாறை வாலிபர்கள்‌ கூட்டம்‌ 
இம்மாவட்டத்தில்‌ இருக்கும்‌ வாலிபர்களும்‌ 
விசுவாசிகளும்‌ யுத்தத்தினால்‌ அதிகமாகப்‌ 
பலவிதங்களிலும்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌. 
அது மாத்திரம்‌ இல்லாமல்‌ இப்பிரதேசம்‌ 
மந்திரம்‌, பில்லி சூனியம்‌, போன்ற அசுத்த 
ஆவிகளின்‌ கிரியைகளுக்குப்‌ பெயர்‌ பெற்ற 


ஆசீர்வாதம்‌. 





















4 பல்ப்‌ பய டக. 
ட்‌. லட்‌ 


ம 021 பூஞ்‌ 












செய்கைகளை வெளிப்படுத்தினார்‌. பரிசுத்த 











ஒர்‌ இடமாகும்‌, இப்பகுதியில்‌ இருந்தே 
நாட்டின்‌ பல இடங்களுக்கும்‌ இருளின்‌ 
அந்தகாரக்‌ கிரியைகள்‌ கடத்தப்படூகிறது. 
எப்படியாயினும்‌, பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வல்லமை வாலிபர்கள்‌ மேல்‌ இறங்கிய- 
போது, அநேக அசுத்த ஆவிகளின்‌ கட்டூக்‌- 
களிலிருந்து அவர்கள்‌ விடூதலையாக்கப்‌- 
பட்டார்கள்‌. மனச்சோர்வினாலும்‌ மனஅழுத்‌- 
தத்தினாலும்‌ பாதிக்கப்பட்டிருக்க கார- 
ணமாயிருந்த பிசாசின்‌ பிடியிலிருந்து 
அநேகர்‌ அற்புத விடூதலையடைந்தனர்‌. 
விடுதலையாக்கப்பட்ட வாலிபர்கள்‌ 
யாவரும்‌ தேவனுக்காக ஒரு சேனையாக 
அபிஷேகத்தின்‌ வல்லமையோடு தேவ- 
னுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌ 


“ரொறன்ரோ. அலுவடை மிஷனறி சபை... 

















இந்த மகளின்‌ மணிக்கட்டிலிருந்த கட்டி 
ஜெபத்தின்‌ பின்னர்‌ அற்புதமாக மறைந்தது. 


பிறவியிலிருந்தே நடக்க முடியாத இச்சிறுவன்‌, ஜெப 
வேளையின்போது பூரண சுகமடைந்து நடந்தான்‌. 








இதல கவிக்கு 26595235455 


த ட ௮ ந ட த ல ந த த்‌ த தத த 4 %ர்க்ம்ட.ஃ 

















பொலநறுவையில்‌ ஜெப யாத்திரை - 2011, ஓகஸ்ட்‌ 30 





மாவட்டமானது இலங்‌- 


பொலனறுவை 
கையின்‌ இருளின்‌ அதிகாரத்திற்குரிய 
பலவானின்‌ அரண்கள்‌ நிறைந்த ஒரு 
பட்டணமாய்‌ காணப்படுகின்றது. 


ஹிங்குராகொட, 
மன்னம்பிட்டிய, 


இம்மாவட்டமானது, 
ஜெயந்திபுர, மின்னேறிய, 





வெலிகந்த, கட்டுருவெல ஆகிய சிறு- 
நகரங்கள்‌ சூழ்ந்த ஒரு மாநகரமாகும்‌. 
போதகர்‌ குழுவினர்‌ இச்சிறுநகரங்களின்‌ 
வீதிகளுக்கூடாகச்‌ சென்று அப்பகுதிகளை 
ஆளுகை செய்யும்‌ இருளின்‌ ஆதிக்கத்‌- 
தையும்‌ பலவான்களின்‌ கிரியைகளையும்‌, 
வல்லமையும்‌ கட்டி ஜெபித்தார்கள்‌. 





உ சி ட்‌ 
இம்மாவட்டத்தின்‌ போதகர்கள்‌, இந்த மாந- 
கரத்தை ஆளுகை செய்து, பலவானின்‌ 
அரண்களையும்‌, ஆவிக்குரிய கிரியைக- 
ளையும்‌ அடையாளம்‌ கண்டு, அவற்றை 
நிர்மூலமாக்குவதற்கான ஜெபத்தை 
ஏறெடுத்தனர்‌. அதுமட்டுமல்லாமல்‌ பட்ட- 
பட்டணங்‌- 


ணத்தின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌, 











கண்டி ஜெப யாத்திரை 








கண்டி மாநகரமானது பிரதேச வாரியாக- 
வும்‌, இருளின்‌ ஆதிக்கம்‌ நிறைந்த 
தேசத்தின்‌ மத்திய பகுதியாக காணப்படூ- 
கின்றது. கண்டி மாவட்டமானது 4 முக்கிய 
பெருஞ்சந்திகளைக்‌ கொண்டிருக்கின்றது. 
ஜெப யாத்திரையின்போது, இந்த நான்கு 
பெருஞ்சந்திகளுக்கூடாகவும்‌ சென்று 
பட்டணத்தின்மேல்‌ பாதுகாப்பையும்‌, ஆசீர்‌- 








தேவன்‌ தேசத்தைக்‌ குறித்துக்‌ கொடுத்த 


தரிசனமானது முழு இலங்கைக்கும்‌ 
உரியதாயிருக்கிறபடியால்‌, முழு தேசமும்‌ 
சுவிஷேசத்தினால்‌ மூடப்பட வேண்டும்‌. 
சிங்கள மக்கள்‌ மத்தியில்‌ அநேகர்‌ ஆண்‌- 
டவரை அறிந்திருந்தாலும்‌, பெரும்பான்மை 
சமூகத்தால்‌ ஏற்படும்‌ அச்சுறுத்தல்கள்‌ 
நிமித்தம்‌, பாரிய அளவில்‌ கூட்டங்களை 
நடத்த முடியாத நிலையே இன்னும்‌ 
காணப்படுகிறது. எனினும்‌ இரட்சிக்கப்பட்ட 


வாதத்தையும்‌ கூறி, இருளின்‌ ஆதிக்கத்தில்‌ 
இருக்கும்‌ கண்டி மாவட்டமானது முழு 
தேசத்திற்கும்‌ ஓர்‌ ஆசீர்வாதமான பகுதி- 
யாக மாற்றப்பட ஜெபம்‌ ஏறெடுக்கப்பட்டது. 


இந்த ஜெப யாத்திரையின்போது பாஸ்டர்‌ 
வின்சன்ட்‌ அவர்கள்‌, இந்த மாவட்டத்‌- 
திலுள்ள துன்மார்க்கம்‌ அழிக்கப்படூவ- 


நீதிமான்கள்‌ பெருகும்படிக்கும்‌, 
பட்டணத்தில்‌ ஆசீர்வாதம்‌ கடந்து வருவ- 


தற்கும்‌, 


தற்குமான மாவட்டத்தை குறித்த 
தரிசனத்தை துன்மார்க்கம்‌ அழிக்கப்படும்‌- 
போது, நீதிமான்கள்‌ பட்டணத்தில்‌ பெரு- 
குவார்கள்‌ என்றும்‌, நீதிமான்கள்‌ பெருகும்‌- 
போது பட்டணத்தில்‌ மகிழ்ச்சி பெருகும்‌ 
என்பதைக்‌ குறித்து வெளிப்படுத்தி, ஜெபிப்‌- 





கண்டி, பொலநறுவையிலும்‌.. 


வேளை பல எதிர்ப்புகளின்‌ மத்தியிலும்‌ 
தேவனுக்காய்‌ வைராக்கியத்தோடு செயற்‌- 
பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ தேவன்‌ கொடுத்த தரிசனத்தை 
வெளிப்படுத்தியபோது, மிகுந்த ஆர்வத்‌- 
துடன்‌ சந்தோசத்துடனும்‌ முழுமனதோடூ 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
இப்படியான ஒரு ஜெபயாத்திரை செய்ய 
வேண்டும்‌ என்னும்‌ பாரம்‌ அவர்களுக்குள்‌ 
இருந்தது, ஆனால்‌ அதற்குரிய 








நிலையும்‌ இருந்தபடியால்‌ அதற்காக 
ஜெபித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ரொறன்ரோ 
அறுவடை மிஷனறி சபை இத்தரிசனத்‌- 
தோடு சென்றபோது, தங்களின்‌ ஜெபத்தின்‌ 
பதிலாக எம்மை முழு உள்ளத்துடன்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. மாத்திரமல்ல 
தங்கள்‌ முழு ஒத்துழைப்பையும்‌ பரிபூரண- 
மாகக்‌ கொடூத்து ஊழியத்தில்‌ இணைந்து 
கொண்டார்கள்‌. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ வழிநடத்துதலின்‌- 








களை ஆளுகை செய்யும்‌ தலைவர்கள்‌, 
பொலிஸ்‌ திணைக்களம்‌, மற்றும்‌ அரசியல்‌ 
அதிகாரிகளின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌, அவர்‌- 
கள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ வழிநடத்தப்‌- 
படவும்‌ பாரத்துடன்‌ ஜெபித்தனர்‌. 


- 2011, செப்ரெம்பர்‌ 01 





பதற்கு போதகர்களை ஆர்வப்படுத்தினார்‌. 
அப்போது போதகர்கள்‌ ஒரு மனத்துடன்‌ 
பட்டணத்தைக்‌ குறித்த பாரத்துடன்‌ பட்ட- 
ணத்தைச்சுற்றி தீவிரமாக ஜெபிப்பதற்கு 
ஆர்வப்பட்டு செயற்பட்டனர்‌. 





படி தமிழ்‌, சிங்கள போதகர்கள்‌ ஒன்று கூடி 
ஜெபித்தபோது, கர்த்தர்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ 
அவர்களுக்கு இந்த இருளின்‌ ஆதிக்கங்‌- 
கள்‌ நிறைந்த இரண்டு நகரங்களையும்‌ 
குறித்த ஓர்‌ தரிசனத்தை கொடுத்தார்‌. 
இருளின்‌ அதிகாரங்களை கட்டி பலவானின்‌ 
கிரியைகளை நிறுத்தும்படிக்கு, இம்மாவட்‌- 
டங்களில்‌ சென்று ஜெபிப்பதற்கான வழி- 
நடத்தலை தேவனிடத்தில்‌ இருந்து பெற்‌- 
றுக்கொண்டார்‌. 





பட்டணங்கள்‌ மேல்‌ ஜெபமேகம்‌ 


சிங்கள மக்கள்‌ தாகத்தோடும்‌ அதே- பொருளாதாரமும்‌, செயற்படுத்த முடியாத 

கண்டி, பொலநறுவை. இரண்டு ஏற்பதற்கு முன்பாக அங்கு சென்று 
பட்டணங்‌-களும்‌ சிங்கள மக்கள்‌ மத்தியில்‌ பெளத்த குருமாரின்‌ ஆசியை பெற்ற 
புனித நகரங்களாகக்‌ கருத்தப்படுபவை. பின்னரே, தங்கள்‌ கடமைகளை 


பிரசித்தி பெற்ற சிங்கள மத வழிபாட்டு 
ஸ்தலங்கள்‌ அங்கே காணப்படுவதே 
அதற்குரிய கார-ணமாகும்‌. 
மாத்திரமல்லாமல்‌ தேசத்தை ஆளுகின்ற 
ஒவ்வொரு அரச தலைவர்‌-களும்‌ பதவி 


ஆசீர்வாதம்‌ 


உத்தியோக பூர்வமாகச்‌ செயற்படுத்துவார்‌- 
கள்‌. இவ்விதமான புத்தமத தலைமைத்‌- 
துவம்‌ அரசியல்‌ பின்னணி நிறைந்திருக்கும்‌ 
இந்தப்‌ பட்டணங்களையே தேவன்‌, 
ஜெபயாத்திரைக்கு முதலாவதாக தெரிந்து 


ரொறன்ரோ அறுவடை. மிஷனறி சபை 


கொண்டார்‌. இங்கேயுள்ள சகல தலை- 
மைத்துவ பெரியோர்‌ தொடங்கி யாவரும்‌, 
இயேசுவால்‌ இரட்சிக்கப்படுவார்களாக. 


ஜெப யாத்திரை முடிவடைந்தபோது, 
பங்குகொண்டு போதகர்கள்‌, பட்டணத்‌- 
தைக்‌ குறித்து, சிந்தை புதுப்பிக்கப்பட்டவர்‌- 
களாக, உற்சாகப்படுத்தப்பட்டவர்களாக, 








காலாண்டூப்‌ 


பத்திரிகை 


தேவனுடைய இராஜ்யத்துக்காக வைராக்‌- 
கியம்‌ கொண்டவர்களாக மாற்றப்பட்டதை 
உணரக்கூடியதாக இருந்தது. அதுமாத்திர- 
மல்லாமல்‌ அவர்கள்‌ உடனடியாக அது- 
குறித்து தங்கள்‌ சாட்சிகளையும்‌ பகிர்ந்து 
கொண்டார்கள்‌. 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌ 





ஜுன்‌ 2012 


























மன்னார்‌ 2012, பெப்ரவரி 10-12 சுவிசேஷ கூட்டங்கள்‌, விசுவாசிகளுக்கான 
கருத்தரங்குகள்‌, வாலிபர்களுக்கான கூட்டங்கள்‌ 





இரண்டாவது கட்டம்‌ 








மன்னார்‌ நற்செய்திக்‌ கூட்டம்‌ 
மன்னார்‌ பட்டணத்தில்‌ நற்செய்திக்‌ கூட்டம்‌ 
(மன்னார்‌ பட்டணத்தின்‌ வரலாற்றில்‌ 
முதலாவதாய்‌ நடாத்தப்பட்ட சுவிஷேசக்‌ 
கூட்டமும்‌, வாலிபர்‌ கூட்டமும்‌) 


மன்னார்‌ பிரதேசம்‌ இலங்கையின்‌ வட- 








வயிற்றிலிருந்த கட்டி ஜெப 
வேளையின்போது அற்புதமாக மறைந்தது. 













| 

| 
| 
மேற்குப்‌ பிரதேசத்தில்‌ அமைந்துள்ளது. 
இங்குள்ள மக்களில்‌ 90 வீதமான 
மக்களின்‌ வாழ்வு மீன்‌ பிடித்தொழிலிலேயே 
தங்கியுள்ளது. கடந்த காலங்களில்‌ காணப்‌- 
பட்ட யுத்த சூழ்நிலைகளில்‌ அதிகமாகப்‌ 
பாதிக்கப்பட்டதும்‌ மன்னார்‌ மாவட்டமே. 
இம்மாவட்டத்தில்‌ இருக்கும்‌ இளம்‌ வாலி- 
பர்கள்‌ சிறு வயது முதலே பாடசாலைக்குச்‌ 








3 வருடங்களாக இக்குழந்தையின்‌ 
கண்களிலிருந்து கண்ணீர்‌ வடிந்தபடியே 
இருக்கும்‌. ஜெப வேளையின்‌ பின்னர்‌ 
பூரண ஆரோக்கியம்‌ அடைந்து கண்ணீர்‌ 
நிறுத்தப்பட்டது. 








ன்‌ ஷ்‌ ்‌ 
ன்‌ 
£ 
த i ண 


11 வருடங்களாக காணப்பட்ட கட்டி ஜெப 
வேளையில்‌ அற்புதமாக மறைந்தது. 

















சென்று படிப்பதில்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌, 
மீன்‌ பிடித்தொழில்‌ செய்வதற்கே பயிற்று- 
விக்கப்படுகிறார்கள்‌. இப்பட்டணத்தில்‌ நாங்‌- 
கள்‌ கூட்டங்களை நடூத்துவதற்கு அனேக 
தடைகள்‌ ஏற்பட்டன, ஆனாலும்‌ தேவ 
ஜனங்களின்‌ ஊக்கமான ஜெபத்தின்‌ பல- 
னாக சகல தடைகளையும்‌ தேவன்‌ 
உடைத்து கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை 
அறிவிக்கத்‌ தேவன்‌ பாதைகளைத்‌ திறந்‌- 
தார்‌. நூற்றுக்கணக்கான மக்கள்‌ தங்‌-கள்‌ 
வாழ்வைத்‌ தேவனுக்கு ஒப்புக்‌ கொடுத்‌- 
தார்கள்‌. அநேகர்‌ அற்புத சுகத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. 


மன்னார்‌ வாலிபர்‌ கூட்டம்‌ 
வாலிபர்‌ கூட்டங்களில்‌ கலந்து கொண்ட 
அதிகமான வாலிபர்கள்‌ தேவனுடைய 


௬ “கண 














இந்த சகோதரியின்‌ பெயர்‌ தீர்க்கதரிசன- 
மாக கூறி முன்பாக அழைக்கப்பட்டு, 3 
மாதங்களாக தாங்கமுடியாது 
வயிற்றுவலியினால்‌ வேதனைப்பட்டூக்‌ 
கொண்டிருந்த நிலை உடனடியாக 
மாறியது. 


காலாண்டுப்‌ பத்திரிகை , 





ஆடி வ டிக்‌ ப ப வ ல வங ம இ 





வல்லமையால்‌ தொடப்பட்டு தேவனுக்காக 
வாழத்‌ தங்களை ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌. 
அவர்களைத்‌ தேவன்‌ தம்முடைய பரிசுத்த 
ஆவியின்‌ வல்லமையால்‌ தாராளமாய்‌ 
நிரப்பினார்‌. அவ்வாலிபர்கள்‌ மத்தியில்‌ 
“தேவன்‌ தங்களை தேசம்‌ முழுவதற்கும்‌ 
சுவிஷேசம்‌ சொல்வதற்கு அழைக்கிறார்‌” 
என்கிற பூரண நம்பிக்கை உண்டாயிற்று. 
தேவனுக்கே மகிமை! 


உம்மால்‌ கூடும்‌ இசைத்தட்டினூடாக 
உலகம்‌ முழுவதும்‌ தேவனுடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தி வரும்‌ சகோ. 
Robert Roy - India 


தொடர்ச்சி அடுத்த பக்கம்‌ 





கா 


வல வணி ப 
“4 உக கர த உ உ ௪ ந 


ஜுன்‌ 2012 











ல்‌ 





மன்னார்‌ விசுவாசிகள்‌ கூட்டம்‌ 
























































நுவரெலியா நற்செய்திக்கூட்டம்‌ 
நுவரெலியா மாவட்டமானது இலங்கையின்‌ 
மத்திய பிரதேசத்தில்‌ அமைந்துள்ளது, இங்கு 
வாழும்‌ மக்களில்‌ 95 வீதமானவர்கள்‌ மிக- 
வும்‌ வறுமையில்‌ வாழ்ந்து கொண்டிருப்‌- 
பவர்கள்‌. தினசரி வாழ்க்கைக்காகத்‌ தேயி- 


லைத்‌ தோட்டங்களில்‌ கூலித்தொழில்‌ 
செய்து பிழைப்பவர்கள்‌. பலவிதங்களிலும்‌ 
அரசாங்கங்களினால்‌ கைவிடப்பட்டிருந்தா- 
லும்‌. தேவன்‌ வல்லமையாக அவர்கள்‌ 
நடூவில்‌ இறங்கி, அவர்களில்‌ வியாதியஸ்‌- 
தர்களைக்‌ குணமாக்கி, இரட்சித்து 


தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார்‌. 














நுவரெலியா வாலிபர்‌- 
விசுவாசிகள்‌ கூட்டம்‌ 


வரலாற்றில்‌ முதற்தடவையாக மிகவும்‌ 


3 








இந்த சிறுமி காது கேளாத 
நிலையில்‌ கூட்டத்திற்கு 
வந்திருந்தாள்‌. ஜெப 
வேளையின்‌ போது பூரண 
சுகமடைந்தாள்‌. 





இந்த வாலிப மகள்‌, 
நெஞ்சுவலியிலிருந்து 
ஜெபத்தினால்‌ சுகமடைந்தார்‌. 


ரொறன்ரோ. அறுவடை. மிஷனறி சபை 








௮ > 


அதிகமான வாலிபர்களும்‌, விசுவாசிகளும்‌ 


கலந்து கொண்ட விசுவாசிகள்‌ கூட்டம்‌ 
இதுவாகும்‌. இக்கூட்டத்தின்போது, இக்கூட்‌- 
டத்தில்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமை 


73 


இந்தத்‌ தாயார்‌ தனது 
கணவனை இழந்த அதிர்ச்சிய- 
எனால்‌ பேசமுடியாதவராய்‌ 
இருந்தார்‌. ஜெபத்தின்‌ பின்னர்‌ 
பேச முடிந்தது 





காலாண்டூப்‌ பத்திரிகை... 





அபரிமிதமாக அவர்கள்‌ மேல்‌ இறங்கியது. 
அதன்பலனாக அவர்கள்‌ தேவனுக்காக வைராக்‌- 
கியம்‌ கொண்டு, தேசத்துக்காக திறப்பில்‌ 
நிற்க தங்களை ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌. 








9 வருடங்களாக அசுத்த 
ஆவியினால்‌ பீடிக்கப்பட்டிருந்த 
இந்த சகோதரி ஜெபத்தின்‌ 
பின்னர்‌ விடுதலையாக்கப்பட்டார்‌. 


ஜான்‌ 2012 







































2012, பெப்ரவரி 14 


இலங்கையில்‌ இருக்கும்‌ புத்த வழிபாட்டுத்‌ 
தலங்களில்‌ அதிகமானவைகள்‌ இப்பட்ட- 
ணத்திலேயே காணப்படுகிறது. புத்தரின்‌ 
முதலாவது சீடன்‌ வந்திறங்கியதும்‌ இப்பட்‌- 


டணத்திலேயே! புத்தமத குருமார்களின்‌ 
தலைமைக்‌ காரியாலயமும்‌ இங்கேயே 
இருக்கிறது. இப்பட்டணத்தில்‌ இருக்கும்‌ 


மக்கள்‌ அதிகமாக புத்த ஆலயங்களை 
ஸ்தாபிப்பதிலேயே தங்கள்‌ வாழ்‌ நாட்க- 
ளைக்‌ கழிக்கிறார்கள்‌. மாத்திரமல்லாமல்‌ 
அதிகமான பாலியல்‌ பாவமும்‌ இப்பட்‌- 
டணத்திலேயே காணப்படுகிறது. அதிகமான 
வாலிபர்கள்‌ இப்பாவ காரியங்களுக்கு அடி- 
மைப்பட்டிருப்பதால்‌ “பாவ நகரம்‌” என்றும்‌ 
இப்பட்டணத்தைக்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. 


அப்பட்டணத்தில்‌ இருக்கும்‌ சகல போதகர்‌- 
களும்‌ வல்லமையான ஆவிக்குரிய யுத்தம்‌ 
ஒன்றைச்‌ செய்யக்‌ கூடிவந்தார்கள்‌ ஜெப 
யாத்திரைக்கூடாக இந்த யுத்தத்தைச்‌ 
செய்ததன்‌ பின்பு இந்தப்‌ பட்டணத்தில்‌ ஒரு 


அநுராதபுரம்‌ ஜெப யாத்திரை - 





விடுதலை ஏற்பட்டதை உணரக்கூடியதாய்‌ 
இருந்தது. அப்பகுதியில்‌ ஊழியம்‌ செய்யும்‌ 
போதகர்கள்‌ கூடி வந்து இந்த ஜெபயாத்‌- 
திரையை மேற்‌ கொண்டது, ஒரு பெரிய 
கப்பல்‌ கரை சேர்வதற்கு சிறிய படகு வழி 
காட்டுவது போல்‌ இருந்தது. 


இரத்தினபுரி ஜெப யாத்திரை - 
2012, பெப்ரவரி 16 


இதன்படி நாம்‌ பார்க்கும்பொழுது கர்த்தர்‌ 
பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ அவர்களுக்கு கொடூத்த 
தரிசனம்‌ மிக விரைவில்‌ நிறைவேறும்‌. 
இலங்கை தேசத்திலுள்ள 25 மாவட்டங்‌- 
களும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நற்செய்தி- 
யினாலே நிரப்பப்பட்டு, இயேசுவின்‌ 
இரத்தத்தினாலே கழுவப்படூம்‌. வரப்போகிற 
28 வருடங்களிலே எதிரியான பிசாசின்‌ 
திட்டங்கள்‌ உடைக்கப்படும்‌. இந்த தரிச- 
னத்தின்‌ ஊடாக இலங்கை தேசமானது 
சோதோம்‌, கொமோரா போன்ற பட்டணங்‌- 
களுக்கு ஏற்பட்ட பேரழிவைச்‌ சந்திக்காமல்‌ 
முழு உலகத்திற்கும்‌ கர்த்தர்‌ வாக்குத்தத்‌- 
தத்தம்‌ பண்ணினபடியே இலங்கை தேசம்‌ 


மன்னார்‌ விசுவாசிகள்‌ கூட்டம்‌ 






ஆசீர்வதிக்கப்பட்டு உலகம்‌ 
முழுவதற்கும்‌ ஓர்‌ ஆசீர்வாதமான தேசமாக 
நிச்சயமாக மாறும்‌. ஆமென்‌. 


அடுத்த கட்ட மிஷன்‌ 
பணிக்கான ஜெபக்குறிப்புகள்‌ 


இதுவரை இலங்கை தேசத்தின்‌ 8 
மாவட்டங்களில்‌ தேவனுடைய தரிசனத்தை 
நிறைவேற்றி முடிக்க கர்த்தர்‌ கிருபை 
செய்தார்‌. தொடர்ந்து சந்திக்கப்பட வேண்‌- 
டியிருக்கின்ற 17 மாவட்டங்களுக்காக 
ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


3வது கட்ட மிஷன்‌ பணிக்காக 2012, ஓக்‌- 
ரோபர்‌ மாதத்திற்குள்‌ தீர்மானித்து செயற்‌- 
படுத்தப்பட வேண்டியுள்ளதினால்‌ அதற்குத்‌ 
தேவையான பொருளாதார உதவிகள்‌ 
விரைவில்‌ சந்திக்கப்பட வேண்டியுள்ளது. 
(ஒரு மாவட்டத்துக்கு சுமார்‌ US$ 7,000.00 


அமெரிக்க டொலர்கள்‌ சந்திக்கப்பட 
வேண்டியிருக்கின்றது.) 
அதேசமயம்‌ இதுவரை சந்திக்கப்பட்ட 


வாலிபர்கள்‌ அனைவரையும்‌ மீண்டூுமாக 
ஒன்றுகூட்டி, அவர்களுக்குள்‌ தொடர்ந்தும்‌ 
தேவ தரிசனங்களையும்‌ திட்டங்களையும்‌ 
அனல்மூட்டி, உற்சாகப்படுத்தி, தேசத்திற்கு 
ஆசீர்வாதமான தலைவர்களாக உரு- 
வாக்கி விட வேண்டிய ஒர்‌ பணியும்‌ எமது 
அடுத்த கட்டப்‌ பணியில்‌ சேர்க்கப்பட்‌- 
டிருக்கின்றது. (2000 வாலிபர்களை ஒன்று 
சேர்த்து வாலிபர்‌ முகாம்‌ நடத்துவதற்கு 3 
நாட்களுக்கு U5$10,000 அமெரிக்க 
டொலர்கள்‌ அவசியமாகின்றது) 


மாவட்டங்களுக்குள்ளே சென்று போதகர்‌ 
ஐக்கியங்களையும்‌, விசுவாசக்குடூம்பங்‌- 





களையும்‌ ஒன்று சேர்த்து தேசத்திற்காக 


திறப்பில்‌ நிற்கும்‌ சேனைகளாக 
உருவாக்கி விடுவது அவசியமான ஓர்‌ 
பணியாக இருக்கின்றது. (இந்தப்‌ பணிக்கு 
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும்‌ U$ 5,000 
அமெரிக்க டொலர்கள்‌ தேவைப்படுகின்‌- 


றது.) 


கூட்டங்களுக்கான மேடைகள்‌ அமைப்‌- 
பதற்கு, ஒலி, ஒளியமைப்புகளுக்கு, வரும்‌ 
ஜனங்களுக்கு பிரயாண வசதிகள்‌, மற்றும்‌ 
அவசிய செலவுகளுக்கு 515,000 அமெரி- 


க்க டொலர்கள்‌ அவசியமாகின்றது. 


எனவே இவை எல்லாவற்றுக்குமாக உ௩- 
கள்‌ ஜெபத்திலே எம்‌ மிஷன்‌ பணிகளை 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. தேவன்‌ 
எமக்குத்‌ தந்த தரிசனத்தை நிறைவேற்று- 
வதற்கு எங்களோடு இணைந்து கரம்‌ 
கொடுத்து, திறப்பின்‌ வாசலில்‌ நின்று 
ஜெபத்திலே தாங்கி, எம்மை ஊக்குவிக்‌- 
கும்‌ உங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ எங்கள்‌ 
மனம்‌ நிறைந்த நன்றிகளைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறோம்‌. கர்த்தர்தாமே அளவுகடந்து 
ஆசீர்வதிப்பாராக. 








எமது மிஷன்‌ பணிகளைக்‌ குறித்து 
இன்னும்‌ விபரங்கள்‌ தேவையாயின்‌ 
எம்மோடு தொடர்புகொள்ளுங்கள்‌ : 


416-438-5200 அல்லது 416-289-3662 


எங்கள்‌ வங்கி விபரம்‌ 
Bank : TD Canada Trust 
Toronto Havest Missioanry Church 
A/C No. : 330-5004114 
Branch : Toronto, McCowan - Canada 




















அநுராதபுரம்‌ ஜெப யாத்திரை 


























ம்‌ 





ரொறன்ரோ. அறுவ 


இ தத இடக்கு ஓபத கடட படட பகு 





























| ரொறன்றோ அறுவடை மிஷனரி சபையின்‌ 
ஒவ்வொரு ஆண்டின்‌ நிறைவிலும்‌ சபையி- 
னரால்‌ நடாத்தப்படும்‌ விடுதலைப்‌ பெரு- 
விழாவானது இவ்வருடமும்‌ ஜுலை மாதத்‌- 
தில்‌ 8,9,10ம்‌ திகதிகளில்‌ சிறப்பாக நடந்து 
நிறைவேறியது. கடந்த 16 வருடங்களும்‌ 
கண்ணின்‌ மணி போல்‌ சபையாரையும்‌, 
ஊழியங்களையும்‌ காத்து வழிநடத்திய 
| தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாகவே 
இக்கூட்டங்கள்‌ ஒழுங்கு செய்யப்பட்டு 
வருடந்தோறும்‌ நடாத்தப்பட்டு வருகிறது. 
இந்நாட்களில்‌ திருச்சபையார்‌ யாவரும்‌ 
கூடிவந்து தேவனை மகிமைப்படுூத்தி 
| தேவனுக்குள்‌ .களி கூறுவார்கள்‌. 


| இம்முறை விடூதலைப்‌ பெருவிழா நாட்கள்‌ 
பல இனமக்களும்‌ ஆசீர்வதிக்கப்படூவதற்கு 
ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 


ஏதுவாக 





பலநாட்டு மக்களும்‌ வந்து இந்நாட்களில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. இம்முறை தேவ செய்தி- 
யைக்‌ கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்‌- 


கும்படியாக உலகமெங்கும்‌ தேவனால்‌ 
வல்லமையாகப்‌ பயன்படுத்தப்படூம்‌ கானா 
தேசத்தைச்‌ சேர்ந்த  தேவணழியரும்‌, 


தீர்க்கதரிசியும்‌, சுவிஷேசகருமான பேர்னாட்‌ 
ப்ளசிங்‌ அவர்கள்‌ அழைக்கப்பட்டிருந்தார்‌- 
கள்‌. தேவ சத்தியங்களை அனைவரும்‌ 
புரிந்து கொள்ளும்படியாக தெளிவாகப்‌ 
பேசினார்கள்‌. சபையின்‌ உதவிப்‌ பாஸ்டர்‌ 
ராஜு ஜேசுதாசன்‌ அவர்கள்‌ செய்திகளை 
தமிழில்‌ மொழி பெயர்த்தார்கள்‌. விடூத- 
லைப்‌ பெருவிழாவிற்கு வந்திருந்த அனை- 
வருக்கும்‌ மிகுந்த ஆசீர்வாதமாயிருந்தது. 
மக்கள்‌ தேவனுடைய சத்தியங்களையும்‌, 
தேவன்‌ தம்மைக்‌ குறித்து வைத்திருக்கும்‌ 





















நன்மையான திட்டங்களையும்‌ அறிந்து 
தேவனை மகிமைப்படுத்தினார்கள்‌. மாத்தி- 
ரமல்லாமல்‌ வந்திருந்த பிற நாட்டு மக்‌- 
களும்‌ தேவனுடைய அன்பை புரிந்து 
கொண்டார்கள்‌. சபை மண்டபம்‌ சகல இன 
மக்களாலும்‌ நிறைந்திருந்ததைக்‌ காணக்‌ 
கூடியாதாயிருந்தது. அத்துடன்‌ யாவரும்‌ 
இணைந்து சர்வவல்லமையுள்ள தேவனை 
உயர்த்தியதைப்‌ பார்க்கும்போது, வேதாக- 
மத்தில்‌ குறிப்பிட்ட “சகல பாஷைக்காரரும 
கூடி வந்து தேவனைத்‌ துதிப்பார்கள்‌”” என்ற 


வசனத்தை உறுதிப்படூத்தியது போலி- 
ருந்தது. தேவனுக்கே மகிமை உண்‌- 
டாகுவதாக! 

இறுதியாக 10ம்‌ திகதி ஞாயிற்றுக்கிழமை 


நடந்த ஆண்டூ நிறைவு விழாவில்‌ தேவன்‌ 
அநேக காரியங்களைத்‌ தீர்க்தரிசனமாக 
பேசி வெளிப்படூத்தினார்‌. குறிப்பாக சபை- 
யின்‌ தலைமைப்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ 
சகாயநாதன்‌ அவர்களைக்‌ குடூம்பமாக 
அழைத்து தேவன்‌ ஆசீர்வதித்தார்‌. இந்த- 
நாட்கள்‌ வரை செய்த ஊழியங்களைப்‌ 
பார்க்கிலும்‌ வரும்‌ நாட்களில்‌ தேவன்‌ 
வல்லமையாகப்‌ பயன்படுத்தப்போவதை 
தீாாக்கதரிசனமாக உரைத்தார்‌. இந்நாளில்‌ 
தலைமைப்‌ பாஸ்டர்‌ அவர்களும்‌ தம்மை- 
யும்‌ உடன்‌ ஊழியர்கள்‌ சபையார்‌ யாவ- 
ரையும்‌ தேவன்‌ கடந்த 16 வருடங்களாகத்‌ 
தேவன்‌ எவ்விதமாய்‌ பயன்படுத்தினார்‌ 
என்பதை வந்திருந்த யாவருக்கும்‌ . தெரி- 
யப்படுத்தி, வழிநடத்திய தேவனுக்கு நன்றி 
செலுத்தினார்‌. ஊழியப்‌ பாதைகளில்‌ வரும்‌ 
போராட்டங்களையும்‌, அவற்றில்‌ தேவன்‌ 












































விடுதலைப்‌ பெருவிழா 


ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபையின்‌ 16ம்‌ ஆண்டு நிறைவு விழா 


எவ்விதம்‌ உதவி செய்கிறார்‌ என்பதை 
அறிந்து கொள்வதற்கு அவரின்‌ சாட்சிகள்‌ 
பெறும்‌ உதவியாகவிருந்தது. தேவன்‌ ஒரு 
போதும்‌ தம்மைத்‌ தேடூபவர்களையும்‌, 
தமக்கு ஊழியம்‌ செய்பவர்களையும்‌ 
கைவிடுவதில்லை என்பதை அவருடைய 
சாட்சிகள்‌ உறுதிப்படுத்தியது. 


அன்றைய ஞாயிறு ஆராதனையில்‌ கலந்து 
கொண்ட யாவருக்கும்‌ தேவ ஊழியர்‌ 
எண்ணெய்‌ பூசி ஜெபித்து ஆசீர்வதித்தார்‌- 
கள்‌. ஒவ்வொருவரும்‌ தேவனுடைய பரி- 
பூரண ஆசீர்வாதத்தை இந்தப்‌ 16 ஆண்டு 
நிறைவில்‌ பெற்றுக்‌ கொண்டு மனமகிழ்ச்‌- 
சியோடு கடந்து சென்றார்கள்‌. தேவன்‌ 
ஓவ்வொரு வரையும்‌ கரம்‌ தொட்டு 
ஆசீர்வதித்தார்‌. மாத்திரமல்லாமல்‌ இம்‌- 
முறை ரொறன்ரோ பட்டணத்தில்‌ இருந்து 
வந்திருந்த சகல சபைப்‌ போதகர்களையும்‌ 
மேடைக்கு அழைத்து அவர்களுக்காக 
விஷேசித்த ஜெபம்‌ ஏறெடுக்கப்பட்டது. 
அவர்களும்‌ இணைந்து வந்திருந்த சபை 
மக்களையும்‌, புதிய ஜனங்களையும்‌ 
ஆசீர்வதித்தார்கள்‌. இம்முறை சபையின்‌ 
16வது ஆண்டு நிறைவானது எமது 
திருச்சபைக்கு மாத்திரமல்ல ரொறன்ரோ- 
வில்‌ உள்ள அனைத்து தமிழ்‌ சபைக- 
ளுக்கும்‌ ஆசீர்வாதமாய்‌ அமைந்திருந்தது. 
சகல மகிமையும்‌ கனமும்‌ தேவனுக்கே 
உண்டாகுவதாக!. 





ஜுன்‌ 2012 























பிராங்‌ ஃபேர்ட்‌ அறுவடை சபையின்‌ 


விடுதலைப்‌ பெருவிழா 


இவ்வருடம்‌ ப்ராங்போர்ட்‌ அறுவடை சபை 
அரம்பித்து 8 ஆண்டுகளைக்‌ கர்த்தருக்குள்‌ 
பூர்த்தி செய்யத்‌ தேவன்‌ அனுக்கிரகம்‌ 
செய்தார்‌. ஜேர்மன்‌ தேசத்தில்‌ இப்பட்டணத்‌- 
தில்‌ இருக்கும்‌ தமிழ்‌ மக்களின்‌ இரட்சிப்‌- 
பின்‌ மேல்‌ கரிசனை கொண்ட தேவன்‌ 
தம்முடைய வழிநடத்தலின்படியே 8 வரு- 
டங்களுக்கு முன்பு பிராங்க்போர்ட்‌ அறு- 


வடை சபையை ஸ்தாபிக்கக்‌ கிருபை 
செய்தார்‌ 
ஆரம்பித்த நாட்களிலிருந்து இந்நாள்‌ 


வரைக்கும்‌ புதிய ஆத்துமாக்களை சபை- 
யிலே சேர்த்து சபையை பெருகச்‌ செய்‌- 














திருக்கிறார்‌. அனுதினமும்‌ சபை வளர்ந்து 
பெருகிக்‌ கொண்டிருக்கிறது. இவ்வருடத்‌- 
தில்‌ முதன்‌ முறையாக 8வது வருட நிை 
றவை முன்னிட்டு விடூுதலைப்பெருவிழாவை 
நடத்த தேவன்‌ கிருபை செய்தார்‌. விடுத- 
லைப்‌ பெருவிழாவை நடத்தி சிறப்பிக்‌- 
கும்படியாக தேவ ஊழியரும்‌ தீர்க்கதரிசி- 
யுமாகிய கானா தேசத்தைச்‌ சேர்ந்த 
பேர்னாட்‌ ப்ளசிங்‌ அவர்கள்‌ அழைக்கப்பட்‌- 
டிருந்தார்‌. அத்தோடுகூட ரொறன்ரோ அறு- 
வடை சபையின்‌ தலமைமைப்‌ போதகரும்‌, 
ப்‌. அறுவடை சபையின்‌ ஸ்தாபகருமாகிய 
பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ சகாயநாதன்‌ அவர்க- 
ளும்‌ ரொறன்ரோவிலிருந்து சென்று கலந்து 


கொண்டார்கள்‌. மிகவும்‌ விமரிசையாக 
ஏற்பாடு செய்யப்ப்டடிருந்த இவ்விசேட 
கூட்டங்களுக்கு அநேக புதிய ஆத்துமாக்‌- 
கள்‌ கடந்து வந்திருந்தார்கள்‌. வந்தவர்க- 
ளுக்கு ஆண்டவரின்‌ அன்பை அறிந்து- 
கொள்ளும்வகையில்‌ இரட்சிப்புக்கேற்ற 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. அநேகரு- 
டைய வாழ்க்கையில்‌ ஆசீர்வாதத்தை 
தடை செய்து கொண்டிருக்கும்‌ காரியங்கள்‌ 
தீர்க்கதரிசனமாக ஆவியானவரால்‌ வெளிப்‌- 
படுத்தப்பட்டு தேவ ஊழியரால்‌ அவர்க- 
ளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள்‌ 
அதை ஏற்றுக்கொண்டு தேவன்‌ ஜீவிக்‌- 
கிறார்‌ என்பதை அறிந்து கொண்டார்கள்‌. 











ஒப்புக்கொடுத்து முன்பாக வந்தவர்களை 
கர்த்தர்‌ அபரிவிதமாக ஆசீர்வதித்தார்‌.. 


இவ்விதமாக ப்ராங்பேர்ட்‌ அறுவடை சபை- 
யின்‌ 8வது நிறைவாண்டு, தேவனுடைய 
ஆசீர்வாதத்துடனும்‌, பரிபூரண சமாதானத்‌- 
தோடும்‌ நிறைவு பெற்றது. சபையின்‌ தேவ 
பிள்ளைகள்‌ யாவரும்‌ தங்களை டப்புக்‌- 
கொடுத்து அதிகமாய்‌ பிரயாசப்பட்டார்கள்‌. 
தேவன்‌ தாமே அவர்களை ஆசீர்வதிப்‌- 
பாராக. 
































இவ்வருடம்‌ 2012, பெப்ரவரி மாதம்‌ 21ம்‌ 
திகதி முதல்‌ 24ம்‌ திகதி வரை இந்தியா, 
சுகஜீவ ஊழியங்களால்‌ ஒழுங்கு செய்‌- 
யப்பட்டிருந்த “வல்லமை முகாம்‌” மிகவும்‌ 
ஆசீர்வாதமாக நடந்து முடிந்தது. 


தமிழ்நாடு திருப்பத்தூர்‌, அன்றன்றுள்ள 
அப்பம்‌ ஜெப மண்டபத்தில்‌ மா. வி. ஜி. 
செல்வராஜ்‌ அவர்களின்‌ தலைமையில்‌ 
நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ரொறன்ரோ 
அறுவடை மிஷனறி சபையின்‌ தலைமைப்‌ 
போதகர்‌ பாஸ்டர்‌ வின்சன்ட சகாயநாதன்‌ 
அவர்கள்‌ சிறப்பு விருந்தினராக அழைக்கப்‌- 


ரொறன்ரோ அறுவடை மிஷ 





இந்தியா ஊழியங்கள்‌ 


பட்டிருந்தார்‌. கூட்டத்திற்கு வருகை தந்தி- 
ருந்தவர்கள்‌ தேவ வசனத்தை கேட்டூ விசு- 
வாசித்து, நிறைவான ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ வல்லமை- 
யோடு அந்த இடத்தில்‌ கிரியை செய்து 
பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரையும்‌ 


அபரிமிதமாய்‌ அபிஷேகித்தார்‌. இவ்வூழி- 
யங்கள்‌ வளர்ந்து பெருக பாரத்துடன்‌ 
ஜெபிப்போமாக. 

EEE 


றி சபை 




















காலாண்டுப்‌ பத்திரிகை 






ஜுன்‌ 2012 


























பிராங்‌ ஃபேர்ட்‌ அறுவடை சபையின்‌ 


ஷூசீர்வாத கு௫ம்ப முகாம்‌ - 2011 


இம்முறை ப்ராங்பேர்ட்‌ அறுவடை சபையின்‌ 
ஆசீர்வாத முகாம்‌ வழமைபோல்‌ மிகவும்‌ 
| ஆசீர்வாதமாக நடந்து நிறைவேறியது. 
| வேதாகம கருத்தரங்கு, சிறுவர்களுக்கான 
| விளையாட்டூப்‌ போட்டிகள்‌, வேத வினாவி- 
டைப்‌ போட்டிகள்‌ அத்துடன்‌ குடூம்ப ஐக்‌- 
கியத்திற்கான ஆசீர்வாதமாக இம்முகாம்‌ 
| அமைந்தது. 


தட 


Family fun டி ட 
தன்ன the 3. 
evening..." 


வேதாகம கருத்தரங்கை நடத்தும்படியாக 
ரொ. ௮. மி. சபை. தலைமைப்‌ போதகர்‌ 
பாஸ்டர்‌ வின்சன்ட்‌ அவாகளும்‌, கானா 
தேசத்தைச்‌ சேர்ந்த தீர்க்கதரிசி பேர்னாட்‌ 
ப்ளசிங்‌ அவர்களும்‌ சிறப்பித்தார்கள்‌. அநே- 








கருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படத்தக்‌- 
கதாக வேதாகமத்தின்‌ இரகசியங்களை 
சபையாருக்கு கற்றுக்கொடுத்தார்கள்‌. பரி- 
சுத்த ஆவியானவர்‌ வேத வார்த்தைகளை 
புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும்‌ 
உதவி செய்தார்‌. ஒவ்வொரு கருத்தரங்கின்‌ 
பின்பும்‌ சபையாரை தேவன்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ அபரிவிதமாக நடத்தினார்‌. 





தேவ சத்தியங்களை அறிந்து கொள்‌- 
வதற்கும்‌, கர்த்தருக்குள்ளே பெலப்படூவ- 
தற்கும்‌ இக்குடும்ப முகாம்‌ மிகவும்‌ ஆசீர்‌- 
வாதமாக அமைந்தது. தேவனுக்கு தங்‌- 
களை  அர்ப்பணித்தவர்கள்‌ முழுக்கு 
ஞானஸ்நானம்‌ பெற்று தங்களை தேவ 








இராஜ்யத்தில்‌ இணைந்து கொண்டார்கள்‌. 


மாத்திரமல்லாமல்‌ கற்றுக்கொண்ட வேத 
அறிவை வெளிப்படுத்தும்பியாக வேத 
வினாவிடைப்‌ போட்டிகள்‌ நடைபெற்றன. 
தேவ பிள்ளைகள்‌ ஆர்வமாய்‌ இப்போட்‌- 
டிகளில்‌ கலந்து கொண்டு, தேவனைக்‌ 
குறித்த அறிவைக்‌ காண்பித்து சிறப்பித்தார்‌- 


அணித்‌ பனி 
எ சிசி 


ப 


கள்‌. வெற்றி பெற்றவர்கள்‌ கேடயம்‌ 
வழங்கி கெளரவிக்கப்பட்டார்கள்‌. அத்துடன்‌ 
சிறுவர்களுக்கான உள்ளரங்க விளையாட்‌- 
டூக்கள்‌ மிகவும்‌ மனமகிழ்ச்சியாக :  இருந்‌- 
தது. முகாமில்‌ கலந்து கொண்ட சிறுவர்‌ 
முதல்‌ பெரியோர்‌ வரைக்கும்‌ இவ்விளை- 


யாட்டுக்களிலே ஆர்வத்துடன்‌ கலந்து 
கொண்டார்கள்‌. இதற்கு மேலாக அறு- 
சுவை உணவுடன்‌ கூடிய ஐக்கியம்‌ ஆசீர்‌- 
வாத முகாமை மெருகூட்டியது. மொத்தத்‌- 
தில்‌ இவ்வாசீர்வாத முகாம்‌ ஆவி, ஆத்தும 
சரீரத்திற்கு கோடை காலத்தின்‌ மிகவும்‌ 
ஆசீர்வாதமான ஒர்‌ முகாமாக அமைந்தது. 
தேவ பிள்ளைகள்‌ தங்களை ப்புக்‌- 








கொடுத்து அனைத்து ஏற்பாடுகளையும்‌ 
நேர்த்தியாக செய்திருந்தார்கள்‌. கர்த்தர்‌- 
தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 





ஜுன்‌ 2012 



































og 0. மோகன்‌ அவளின்‌ புதல்வரும்‌, தேவனால்‌ வல்லமை பாக . 


பயன்படுத்தப்படும்‌ வு அயரும்‌, பாடகருமான 

















ரொறன்ரோ அறுவடை விபட சயை 





அன்புடன்‌ அழைக்கின்றோம்‌!!! 


தெய்வீக சுகம்‌ பெற்றுக்கொள்ள, தீய பழக்கவழக்கங்களிலிருந்து விடுதலை பெற 
அசுத்த ஆவியின்‌ கட்டுக்கள்‌ நீங்கி சாப வல்லமைகளிலிருந்து விடுதலை பெற 
தேவ ஆவியானவருடைய அபிஷேகமும்‌ ஆசீர்வாதமும்‌ பெற 


எமது ஞாயிறு ஆராதனை 
பிரதி ஞாயிறுதோறும்‌ காலை 10:30 மணிக்கு 


1180 Bellamy Road North, (Bellamy & Progress) 
Scarborough, ON 


வளர்ந்து வரும்‌ வாலிப சமுதாயத்தை கருத்திக்‌ கொண்டு ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ எமது ஆராதனை நடத்தப்படுகின்றது. 


























பிரதி னாய்‌ ஞாயிறுதோறும்‌ கராவிழிப்பு உபவாசக்கூட்டம்‌ 





















Ew FT REDE, 





காலை 9.30 - 10.20 மணிவை பிரதி செவ்வாய்க்கி ம்‌ காலை 6.00 மணி ப ச மாதத்தின்‌ 4வ 
ள்‌ ர்வ பான்டா ஹஜொக்கூட்டம்‌ i 
சிறுபிள்ளைகளுக்கான ஓய்வுநாள்‌ பாடசாலை தடம்‌ ்‌ வரையு ட பசில்‌ சனிக்கிழமை 
வாலிபர்களுக்கான ஆராதனை - |॥ 86 (ஆங்கிலத்தில்‌ த க்ப்‌ மணிமுதல்‌ ப னால்‌ ப இட மாதத்தின்‌ 2வது ம க்கிழமை காலை 10:00 மணிக்கு 
பெரியோர்களுக்கான வேதப்பழப்பு குமிழ்‌ - பிள்ளைகள்‌ ஒன்றாகக்‌ கூழ ஜெபம்‌ செய்து வருகின்றோம்‌. இரவு 8.00 மணிமுதல்‌ நள்ளிரவு 
இநில்‌ நீங்களும்‌ இணைந்து கொள்ள முழயும்‌. 







்‌ இ. 12.00 வரை 
குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌.  . 

இடம்‌ 

Toronto Harvest Missionary Church 


1180 Bellamy Road North, ர்‌ க 
ப ்‌ பார்‌ ண்ட ன்‌ ங்‌ 






கடம்‌ : 










எமது கீளைச்சபை ஆராதனைகளும்‌ வீட்டுக்‌ கூட்டங்களும்‌ 











பிரதி ஞாயிறு தோறும்‌ பிரதி ஞாயிறு தோறும்‌ 


மாலை 3:00 - 5:00 மணிவரை மாலை 6:00 - 8:00 மணிவரை 


பிரதி வியாழன்‌ தோறும்‌ 
மாலை 7:30 - 9:00 மணிவரை 
Weston & 401 
11 Cross Street 
Weston Presbyterian Church 





Hurontario & Dundas Jane & Finch 
3085 Hurontario Street, Unit # 207 On 4545 Jane Street 
Equity Plaza- Mississauga Christian Centre 










வீட்டுக்‌ கூட்டங்கள்‌ வாலியர்களுக்கான கூட்டம்‌ 
பிரதி வெள்ளிக்கிழமைதோறும்‌ மாலை 7:30 - 9:00 மணிவரை பிரதி வெள்ளிதோறும்‌ கலை 50 மனிம்கல்‌ உப வ்‌ 
Scarborough Scarborough Scarborough Toronto Harvest Missionary Church 
Kennedy & Ellesmere Victoriah Park & Sheppard Morningside & Sheppard 
103 Gilroy Drive, # 206 - 2739 Vict Pk Av. 39 Coyete Street es ன்‌ இப்‌ ட்‌ ப்‌ 
416-315-6140 416-492-6522 416-282-7000 தகட்ட 
மொன்றியல்‌ அறுவடை மிஜனறி சயை மலேஷியா அறுவடை மினறி சயை 
பிரதி ஞாயிறுதோறும்‌ மாலை 3.00 மணிக்கு பிரதி ஞாயிறுதோறும்‌ மாலை 9.00 மணிக்கு ்‌ 
இடம்‌ : 5797 Boul Gouin Quest, Montreal, OC இடம்‌: 3C (270 Floor) Jalan Gigih 


25/44, Taman Sri-Muda, 
40400, Shal Alam 


கடந்த 17 வருடங்களாக ரொறன்ரோ பட்டணத்திலே எம்‌ சபையை ஆசீர்வதித்து ரொறன்ரோவில்‌ 
இருக்கும்‌ மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிய கர்த்தர்‌, மொன்றியல்‌ வாழ்மக்களையும்‌ Selangor D. E. Malaysia 
ஆசீர்வதிக்கும்பழயாக மொன்றியல்‌ அறுவடை மிஷனறி சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 


மொன்றியல்‌ வாழ்‌ மக்களை அன்புடன்‌ அழைக்கின்றோம்‌. தொடர்புகளுக்கு : 
தொடர்புகளுக்கு மொன்றியலில்‌: ஜேம்ஸ்‌ : 0164442043, அன்ரூ : 0123209091, டானியல்‌ : 0166857580 


லோறன்ஸ்‌ : 514 880 5474, சுதா : 514 344 1879, மகேசன்‌ : 514 620 8153 





Toronto Harvest Missionary Church’s Office 
ரொறன்ரோ அறுவடை மிஷனறி சபை அலுவலகம்‌ 


1180 Bellamy Road, Scarborough, Ontario, M1H 142, Canada 





அலுவலக நேரம்‌ காலை 9:30 மணி முதல்‌ இரவு 6:30 மணி வரை 


தொலைபேசி இல. : 416-438-5200 தொலைநகல்‌ இல. : 416-289-2775 
Website : www.thmc.net E-mail : info@thmc.net facebook: pastor vincent 


- digi Media - 


